செந்துறை வெண்பா 


இயற்றியது 
நாச்சி குளத்தார் 


இஃது முது தமிழ்ப் பெரும் புலவர் 
சுவாமி ஆ . அ . ப . 

அ . ப . இராமதாசர் அவர்களால் 
பார்வையிடப்பெற்றது . 


4 


விற்பனை உரிமை : 
பாரி நிலையம் 
59.பிராட்வே . சென்னை . 


முதற் பதிப்பு : மே , 1966 
உரிமை ஆசிரியருக்கே . 


விலை- ரூ . 2-00 


ஆசிரியரின் பிற நூல்கள் 
பேரின்ப இசைக் கொத்து 
திருநெறி 500 
அறநெறி வெண்பா 
நீதிநெறிச் சாரம் 
இன்பரசக் கீர்த்தனைகள் 
செந்நெறிப் பாமாலை 


கிடைக்குமிடம் : 

பாரி நிலையம் 


59 , பிராட்வே , சென்னை - 1 . 


ராஜன் எலக்ட்ரிக் பிரஸ் , சென்னை -1 . 


என்னுரை 


தமிழ்க் கவிதை மண்டலத்துள் 

வெண்பாவே 
பேரொளி காலும் உடுவாகத் திகழ்கின்றதென்பது தமிழ் 
அறிஞர் கூறும் உண்மையாகும் . 

கவிதைகள் பலவற்றைப் பாடிப் பழகிய பின்னர் 
வெண்பாவும் பாடவேண்டும் என்ற எண்ணம் என்னுள் 
முகிழ்த்து நின்றது . இது என் தகுதியாலன்று . இறைவ 
னின் திருவுளச் சம்மதத்தினாலேயாகின்றது . 

பேரருளால் உலகை நடாத்தும் அவன் பெருமையில் 
சிந்தை படிந்து நின்ற துணிவால் வெண்பாவியற்ற முயன் 
றேன் . என்னையும் அறியாமல் எழுதிக்கொண்டேயிருந் 
தேன் . நிலை கலைந்து எழுதியவைகளைத் திருப்பி எண்ணிப் 
பார்க்கின்ற பொழுது அவைகள் எண்ணிக்கையில் ஆயிரத் 
திற்கும் அதிகமாயிருந்தன . 

அவ்வாயிரம் வெண்பாக்களே “ செந்துறை வெண்பா ” 
என்ற தலைப்பில் தமிழ்ப் பெருமக்கள் முன்னிலையில் 
படைக்கப்படுகின்றது . என் குரு நாதர் சிவத்திரு இரா 
தாசர் அவர்கள் நூல் முழுமையும் பார்வையிட்டும் பிழை 
களைந்தும் தந்தார்கள் . அவர்களுக்கு என் குன்றா நன்றி . 

இறையருளால் அதி வேகமாக வெளிப்பட்ட இப் 
பாடல்களை அதிகார அமைப்பின் கீழ் வைக்காது , பல் 
பொருளும் மின்னும் ஒரு பெரும் படைப்பாக அப்படியே 
கொடுத்துள்ளேன் . 

புலவருலகம் பிழை பொறுத்திடுக ; குறை நிறைகாண் 
போர் எனக்குத் தெரிவித்தால் நன்றியுடைடவுனாயிழுப் 
பேன் . 


இந்நூலை நன்முறையில் வெளியிட்டுத்தந்த பாரி நிலை 
யத்தார் அவர்களுக்கும் , கனிவுடன் அணந்துரை நல்கிய 
உதயை . மு . வீரையன் அவர்களுக்கும் என்றும் என் 
நன்றி உரியது . 

தங்களின் , 
நாச்சி குளத்தார் . 


அணிந்துரை 


எந்தமிழின் மிக்க எளிய முறைமையினால் 
• செந்துறை வெண்பா வைச் செய்திட்ட - சிந்தைகவர் 
" நாச்சிக்குளத்தாரை நாமறிவோம் ; நாடறியும் : 
பூச்சோலைக் குண்டே பொலிவு . 


ஒண்டமிழைக் கேட்டே உணர்ந்தவர் ; ஒப்பில்லா 
தண்டமிழைத் தாயென்று தாங்குபவர் - கண்டாய்ந்த 
இந்நூல் சிறக்க இயம்பினேன் ; என்றென்றும் 
செந்தில் கொள்க சிறந்து . 


ஞாலத்தில் ஒப்பற்ற நல்ல பனுவலெனில் 
காலத்தை வென்றுமே காட்சிதரும் - கோலத்தால் 
புற்றீசல் நூலைப் புகழ்பாட மேம்படுமோ ? 
வெற்றியுறு மோகோழை வேல் ? 


சூடாத பூமாலை சோர்ந்து திர்ந்து வாடிவிடும் ; 
வாடாத பாமாலை வாழ்கவே ! - தேடாத 
பொய்கையென வாழாது போற்றுகின்ற ஊற்றெனவே 
செய்கின்ற நூலே சிறப்பு . 


பொன்னுக்குப் பாடிப் புகழ்வாய்ந்த இப்புவியில் 
கன்னி முயற்சி கலங்காத - நன்முயற்சி 
வெல்க எனவுரைத்து வெண்பாச்செந் தேன்கற்று 
நல்கும் பயன்றுப்ப்போம் நாம் . 


உதயமார்த்தாண்டபுரம் 


19-5-66 


அன்பன் , 
உதயை . மு . வீரையன் . 


அருளாளன் துணை 


செந்துறை வெண்பா 


( முதற் பகுதி ) 


காப்பு 


ஆதி முதல்வாவுன் ஆன்றசிறப் போதுதற்குப் 
போத மருள் செய்வாய் பொதிந்து . 


நூல் 


ஏகமாய் எங்கும் இனிதிருக்கும் வல்லோனே 
மோகம் முனிந்த முதலோனே - வாகுடனே 
பாருலகோர் ஏற்றமுறப் பாடியவெண் பா நூலை 
யாருலகும் போற்றிட வே யாள் . 
வெள்ளை மனத் துள்ளொளியை வீறுபெறச் செய்யடியார்க் 
கெல்லையிலா வின்ப மியலுமே - அல்லாமல் 
ஓடியலை யாயலைவார்க் கொன்றுமில்லை கண்டறிந்து 
நாடி மனத் துள்ளொளியை நாட்டு . 

2 
ஆனந்த மாயவனை ஆர்வமுட னேதொழுதால் 
ஆனந்த மீவான் அருளீவான் - தானிந்த 
அற்புதத்தைக் கண்டுவக்க அட்டியின்றிப் பற்றுடனே 
பொற்பதத்தைப் போற்றிப் பணி 

3 
எங்கும் நிறைந்தவனை ஏகவல்ல நாயகனை 
பொங்கும் பெருங்கருணைப் புத்த முதை - மங்களமாய் 
வேண்டுவார்க் கீண்டுயர்ந்த வித்தைபல நத்திவரும் 
யாண்டுமிறை தாளே துணை . 

4 


2 


ஊக்கமுடன் வாழ உலக முனைப்போற்றும் 
ஊக்கமின்றி வாழ உனைத் தூற்றும் - நோக்கம் 
அறிந்து நலஞ்செய்ய அணைத்திடுவார் மக்கள் 
தெரிந்து நட வென்றுந் திரு . 

5 
மனக்குரங்கைக் கட்டிவைக்கும் வாகறிந்தார்க் கென்றும் 
பிணக்கின்றி இன்பம் பெருகும் - கணக்கறிந் ( து ) 
உன்னிப்பாய்க் காத்தோர் உலகத்தில் மேலவர்காண் 
எண்ணிப்பார் இன்றேல் இருள் . 

6 
துய்ய மனத்தவரால் தொல்லுலகோர் இன்புறுவர் 
வெய்ய மனத்தவரால் வேறடைவர் - மெய்யறிந்து 
வாழ்ந்தாலே நன்மைவரும் மாறாக நீ நடந்தால் 
தாழ்ந்தளறு சேர்வாய் ததி . 

7 
கற்றுணர்ந்து நன்கறிந்து கார்புவியில் வாழ்ந்துவர 
உற்றபல மேன்மைகள் தா னோங்குமே - அற்றவர்க்கிங் 
கெக்காலுந் தீதுவரும் என்பதனாற் கற்பொழுக்கம் 
எக்காலும் போற்ற விசை . 


CO 


நல்லவர் போல் வேடமிட்டு நஞ்சூட்டும் புல்லரிங் 
குள்ளராற் கண்டொழுக லுத்தமமே- பொல்லாத 
பாம்பின் படவிரிப்புப் பார்த்தவரைக் கொல்லுதற்கே 
வீம்பரையில் காண்டல் விதி . 


திருவாள ரானோர்கள் தெய்வபக்தி நீக்கின் 
திருவாள ராமோ தெளிவீர் - திருவாளர் 
உண்மைக் குழைப்பார் உயரிறையைப் போற்றி செய்வார் 
நன்மைக்குத் தாயாவார் நாடு . 

10 


திருடி உடல் வளர்த்தல் சீச்சீ இழிவு 
திருடெனவென் றூனெறியும் செப்பி- பொருடெறிந்து 
கைத்தொழிலும் மெய்த்தொழிலும் கண்டியற்று மந்நிலையில் 
மெய்த்திருதான் மேவி விடும் . 

11 
மன்னர்க் கடங்கிடுதல் மாண்பே பிறகிறைதாள் 
சென்னி வணங்கச் சிறப்புறுமே - முன்னி 
அறிவைப் பெருக்கும் அழகுமறையோதிச் 
செறிவைப் பெருக்கிநெறி சேர் . 

12 


3 


ஓதுவார் பன்னூற்கள் உண்மைநெறி ஒன்றறியார் 
மோதுவார் வாய்ச்சொல்லில் மற்றவர்பால் - கோதாரும் 
மண்ணுலகில் எக்காலும் மார்தட்டிப் பேசிடுவார் 
கண்ணில்லார் எண்ணில்லார் காண் . 

13 
வாழ்க்கையிலே துன்பம் வளரத் தொடங்கிடுமேற் 
போக்கதனை மாற்றிப் புலம்பாதே - நோக்கியறிந் 
தெந்நாளுஞ் சிந்தித்தே ஏற்றமுறப் பாடுபட 
என்னேனுந் துன்பம் இறும் . 

14 
துன்புவருங் காலத்தே சொந்தமெலாம் ஓடிவிடும் 
இன்புவருங் காலத்தே ஏறிவரும் - அன்புடையாய் 
மானிலத்துச் செய்கையிது மாறின்றி நீயறிந்தால் 
மேனிலத்து வாழ்வாம் விழை . 

15 
கற்றறிந்தார் துன்பநிலை கண்டு சில புல்லர்கரம் 
தட்டி நகை செய்வார் தருக்குடனே - கிட்டுபுறங் 
குப்பை கிடந்தாலும் கோமே தகம் பெறுமே 
தப்பின்றி ஆயிரம்பொன் தான் . 

16 
நல்லுளத்தில் வஞ்சமதை நாட்டாதே நாட்டிவிடச் 
செல்வநிலை மாறும் திருவழியும் -டல்லரவர் 
கூட்டுறவு மாகும் குடி கெடுக்கு மாதலினால் 
நாட்டிவிடு நல்லொளியை நன்கு . 

17 


கண்ணியமாய் வாழ்வோர் கணக்கில்லாத் துன்பமெலாம் 
எண்ணிமகிழ்ந் தேற்பார் இனிதறிவாய் - முன்னைச் 
சரித்திரங்க ளோதத் தகுதிவரும் என்றும் 
நிறுத்துமனந் தன்னை நிலை . 

18 
நன்மைபல செய்தாலும் நானிலத்தி லேசிறியோர் 
புன்மைசொலி நாளும் புறக்கணிப்பார் -உண்மைதனை 
நாயகனே கண்டு நலந்தருவான் என்றென்றும் 
ஞேயமுடன் நன்மைபல நேர் . 

19 
நல்லெண்ணத் தோடு நலமியற்ற மானிலத்தில் 
உள்ளெண்ண மோங்கும் உணரப்பா - கள்ளெண்ணங் 
கொண்டு கடமைசெயல் கோதாகும் இஃதறிந்து 
நன்றுவினை யியற்றி நட . 

20 


4 . 


எப்பொழுதும் சிந்தனை கொண் டேற்புடைய செய்திருக்க 
ஒப்பப் பல நன்மை ஓங்குமே - செப்பமின்றி 
மந்தமுட னேயிருந்தால் வாழ்க்கைச் சகடிவரா 
சிந்தனையே செல்வந் தெரி . 

21 
இன்பம் பெருகியதும் ஏற்றமுளார் நாயகனைக் 
கண்பார்ப்ப தில்லை கணப்பொழுதும் - துன்பம் 
நெருங்கி நெருக்க நெடு நேரம் போற்றிக் 
கரங்கூப்பி வேண்டிடுவார் காண் . 

22 
மக்கள் பிறந்திங்கு மாண்புடனே வாழ்ந்திடுதல் 
தக்க நெறியாகும் தானறிவீர் - இக்கருத்தை 
நாயன் அறிந்தன்றே நான்மறையைத் தந்துள்ளான் 
மாயமின்றி வாழல் வகை . 

23 
தன்னை அறிந்தோன் தலைவனையும் தானறிவான் 
தன்னை யறியான் தடமறியான் -மண்ணுலகிற் 
சிந்திப்பார் காண்பார் சிறப்பான நற்கருத்தை 
மந்திக்கிங் கேது மதி ? 

24 
நட்பால் பலதுன்பம் நாடிவந்த போதினிலும் 
நட்பாங் கிழமைகெட நாடாதே - உட்பகையில் 
சேர்ந்து பழகிடவே செத்துவிடும் நட்பு நலன் 
மாந்தர் அறிந்தொழுகல் மாண்பு . 

25 
வாழ்க்கையிலே செல்வ வளம்பெற்று வாழ்ந்தாலும் 
போக்கைமறந் தாலலகை போலாவான் - வாழ்க்கை 
அணைக்கலமாய்க் கொண்டிங் கறிவுடனே வாழ 
வினைக்கிடமே இல்லை விளம்பு . 

26 
உதவி புரிந்தோரை உண்மையுடன் நேசி 
பதவி உயர்ந்தாலும் பண்போ - டு தவிபல 
ஏழைக்குச் செய்தென்றும் ஏற்றமுடன் வாழுவதே 
மேலைக்கு நன்றாம் விளம்பு . 

27 
மண்ணிற் பிறந்ததெல்லாம் மாதவங்கள் செய்வதற்கும் 
புண்ணியங்கள் போற்றிப் புரியவுமே - எண்ணிலின்றேல் 
மானிடரே அல்லர் மணமரகில் பூவாகித் 
தானிகழ வீழ்வார் தரி , 

28 


5 


29 


30 


31 


32 


புத்தியுடன் வாழப் புகழாகும் வாழ்க்கையறம் 
புத்தியுடன் வாழப் புவிபோற்றும் - இத்தரையில் 
நன்றறிந்து நன்மை செய நாயகனும் வாழ்த்திடுவான் 
நன்றுணரார் நாடார் நலம் . 
நல்லாள் குடியிருக்க நன்மை மிகுதிவரும் 
பொல்லாள் குடியிருக்கப் புன்மைவரும் - இல்லாளைக் 
கொள்ளுதற்கு முன்னே குணமறிந்து கொண்டிடுதல் 
எல்லார்க்கும் நன்றென் றிசை . 
ஏட்டுப் படிப்பை மட்டும் எண்ணி மகிழாமல் 
நாட்டுப் படிப்பையுமே நாடியறி - சாற்ற 
இருவகையுங் கற்றறிந்த போதினிலே நன்றாம் 
திருநிலையைத் தேறித் தெளி , 
உன்னை மறந்தே உலகத்தா ரின் துணையை 
எண்ணி நடக்கின்றேன் என் தலைவா - என்னை 
உனதருளில் வாழ வுவந்தருள் செய் என்றும் 
மனதிருளை நீக்கிவகை யாய் . 
யாருக்கு யாருறவு யாருக்கு யார் சொந்தம் 
நேருக்கு நேர் சொல்வார் நீள் புவியோர் - சீருக்கு 
மாந்தர் உறவெல்லாம் மண்ணிற் சிலகாலம் 
ஏந்தல் உறவே இனிது . 
நல்லவனாய் வாழ நகரே உனைப்போற்றும் 
கள்ளவனாய் வாழக் கடிந்துரைக்கும் - வல்லவனும் 
நல்லவரின் பக்கமே நாடி நின்று நன்மைபல 
உள்ளவரை செய்வான் உவந்து . 
அறியாமற் செய்த அரும்பிழையை நீக்க 
பெரியோ னிடத்திலுண்மை பேசு - தெரிந்தவுடன் 
மன்னித்து நல்லருளை வைத்திடுவான் மாட்சியுடன் 
எண்ணிச்செய் என்று முயர்வு . 
பக்தியுடன் பாப்புனைய பார்முதல்வன் அன்புடனே 
சக்திதந்து நல்ல தகவளிப்பான் - முக்திபெறப் 
பாமாலை சூட்டிப் பரந்தொழுவாய் நன்மனத்துப் 
பூமாலை போலாம் புகழ் . 


33 


34 


35 


36 


6 


38 


வேலையின்றிச் சுற்றி நீ வீதிபல போகாமல் 
வேலைதனைச் செய்யும் விருப்புடனே - வேலைசெய 
எக்காலும் நன்மையடா ஏனோ இதைமறந்தாய் 
முக்காலும் தன் முயற்சி மேல் . 

37 
தீயவனாய் வாழத் தெருவெல்லா மேசிரிக்கும் 
தூயவனாய் வாழத் துதிபாடும் - ஞேயமுளாய் 
ஏற்றமுடன் வாழ இருவுலகும் நன்மையடா 
மாற்றுவழி போகின் வடு . 
எத்தொழிலைச் செய்தாலும் ஏதுமிழுக் கில்லையடா 
அத்தொழிலை நன்றியற்றல் ஆண்மையதாம் - புத்தியிலார் 
அங்குமிங்கு மோடி அறிவிழந்து நீதிரிந்து 
மங்கிடுவாய் செம்பாய் மதி . 

39 
ஒருமனதாய் நெஞ்ச முருகி வழிபடவே 
திருமனத்திற் றோற்றிடுவாய் தேசாய் -- ஒருமனமற் 
றன்புடனே வேண்டி யலைகின்றேன் என்னிறைவா ! 
பண்புடனே காப்பாய் பதிந்து . 

40 
எக்கல்வி கற்றிங் கிருந்தாலும் நல்லறமாய் 
தக்கமுறை வாழார் தரித்திரரே - விக்கிவிக்கி 
நீருண்ணு மாப்போல நீயறிவைச் சிந்தித்து 
ஊருன்னும் நல்வழியில் ஓடு . 

41 


5. 


இல்லா ளருகிருந்தே இன்பமுடன் காதலுரை 
சல்லாபத் தோடு சொலல் சால்பாமே - கள்ளமனத் 
தாயிரஞ் சிந்தையாளை ஆசையுடன் கொண்டுழல்வான் 
போயடைவான் மோக்கமெனல் பொய் . 

42 


தன்குணத்திற் கேற்ற தலைவி கிடைத்துவிடின் 
இன்குணமாய் யாவும் இயன்றிடுமே - புன்குணத்தாள் 
எக்காலு முன்றன் இனத்திற்கே நஞ்சாகும் 
தக்காளைத் தேடல் தரம் . 

43 
இல்லாளே நல்லாள் இதையுணர்ந்து மண்ணுலகில் 
நல்ல படி நடந்தால் நாணமில்லை - தொல்லை தரும் 
மாயக் கணிகையரின் வஞ்சவலை வீழ்ந்தார்க்கிங் 
கேயும் பலவசையென் றெண் . 

44 


7 


வெண்பார்கவியற்ற மேன்மைநெறி சொல்லுதற்கிங் 
கன்பார் கடலே அருள் தருவாய் - மண்பாரில் 
உன்னையே நம்பி உணர்வுடனே வாழுகிறேன் 
கண்ணை இமையெனவே கார் . 

45 
கற்றோர் மறைவதற்கு முன்னே கணக்கறிந்து 
பற்றாகப் பற்றிப் பலனடைவீர் - கற்றோர் தாம் 
போற்றிப் புகழுமொழி பொன் கொடுத்து நீரடைவீர் 
ஏற்று நலம் போற்றிடுவீர் இன்று . 

46 
மிக்கறிவு இல்லார் விரும்பிச் செயும்பணிகள் 
தக்க நிலை காணா தலமறுமே- எக்கணமும் 
வல்லான் வகுத்ததே வாய்மையன்றி புல்லறிவோர் 
சொல்லால் வடித்ததுவோ சொல் ? 
பெற்றோர் மனை மக்கள் பேராயம் சுற்றமொடு 
மற்றோர் உறவும் மதிபொருளும் - இற்றரையில் 
எல்லாம் சில நாள் இருக்கும் நிலைத்திருக்கும் 
வல்லான் தொடர்பே மதி . 

48 
தத்துவங்கள் கண்டு தரணியிலே வாழ்ந்திடுவார் 
உத்தமரே யாவர் உணரப்பா - பத்தரையின் 
தங்கம் அவரப்பா தானவரை நீ அணுகிப் 
பொங்கும் ஒளிபெறுவாய் போ 

49 
ஐம்புலனின் நுட்பமறிந் தாய்ந்திடுவோர் மேலோரே 
ஐம்புலனின் நுட்பமறி யார் கீழோர் - வம்புசெறி 
சோற்றுடலின் தன்மைகளைச் சோதித்தே வாழ்ந்திடுதல் 
ஆற்றலுளார் செய்கை அறி . 

50 
மெய்ப்புலனைக் கண்டுணர்ந்தோர் விஞ்சையராய் வாழ்ந்திடுவார் 
மெய்ப்புலனைக் காணார் விலங்கலவோ - பொய்யுலகில் 
கண்டறிய வேண்டுவதைக் காணாக் கடமையப்பா 
விண்டவர் சொல் வேதம் இது . 

51 


எத்தனையோ மெய்யின்பம் இங்கிருத்தல் கண்டுணர்வாய் 
அத்தனையும் மேலோனே ஆக்கினவால் - உத்தமர்கள் 
மெய்யின்பங் காண்பார் விளங்காத மாமடையர் 
பொய்யின்பங் காண்பார் புரை . 

52 


8 


மற்றோர் தமக்கு மதியுரைத்த மாந்தனவன் 
உற்றதனை நோக்க உயர்வாகும் - குற்றம் 
தனக்குள் இருந்தாலோ தான தனை நீக்கி 
மனத்தெளிவைச் செய்தல் மதி . 


53 


தன்னைப் பெரியனென்று தாரணியிற் கூறிடுவோர் 
தன்னை அறியாரே தானறிவீர் --எண்ணுங்கால் 
யாரப்பா மேலோர் எவரப்பா கீழோர் 
பாரப்பா வேதம் பயின்று . 


54 


55 


நல்லோர் இறந்திடவே நாடெல்லாந் தானழுகும் 
புல்லோர் இறந்திடவே பூரிக்கும் - உள்ளோர் 
இதையுணர்ந்தே நற்பணியை ஏற்றமுடன் செய்து 
சிதைவகன்று செம்மை பெறு . 
கற்றிந்த போதும் கணக்கறிந்து வாழாதான் 
நற்றிறமை இல்லானே நாடுங்கால் - இற்றரையில் 
ஏற்ற செயல் போற்றி இனிமையுடன் வாழ்ந்திடுதல் 
சாற்ற இசையுடைத்தே தான் . 
மனத்தை அடக்கும் வலிமைபெறு வாரேல் 
குணத்தைப் பெறலாங் குறியாய் - சினத்தார் 
துயரடைவர் என்றும் துனியாவில் காணப் 
பயனறிந்து வாழப் பணி . 


56 


57 


இடமறிந்து பேசிடுதல் எக்காலும் நன்மை 
இடமறிந்து பேசார்க் கிழுக்கே- தடமறிந்து 
சென்றாலே ஆண்டவன்பால் சென்றிடலா மன்புகொண்டு 
நின்றாலே வெற்றியதாம் நில் . 

58 
சுறுசுறுப்பாய் இங்கு சுகமுடனே வாழ 
விறுவிறுப்புக் கூடும் விளங்கு - கருகருக்க 
வெட்டுக்கு நன்மை விளக்கம் தனையறிந்து 
ஒட்டி நலங்கண் டுயர் . 

59 
மற்றோர் தனக்கு மதியிழந்து செய்பிழையைக் 
கற்றோர் பொறுத்திடுவார் காசினியில்- கொற்றவனும் 
மக்கள் பிழை நீக்கி மாண்புடனே காக்கின்றான் 
மிக்கோர் அறிவார் விளம்பு . 

60 


- 


9 


பொய்யுலகை மெய்யென்று போற்றிப் புகழுகிறீர் 
மெய்யுலகைப் பொய்யென்று மேவுகிறீர் - ஐயகோ! 
ஆவி பிரிந்தால் அரைக்காசும் கூடவரா 
பூவி லிதையுணர்ந்து போ . 

61 
எச்செயலைச் செய்திங் கிருந்தாலும் நன் மனதாற் 
சச்சிதா னந்தமெனச் சாற்றுவீர்- கச்சிதமாய் 
உள்ளுக்குள் ளோதி உணர்ந்தாருக் கெக்காலும் 
தொல்லையொன்று மில்லை துணி . 

62 
தக்க சமயத்தில் தானொருபொய் சொல்வதிலோ 
சிக்கலொன்று மில்லை தெரிந்திடுவீர் - எக்கணமும் 
பொய்சொல்லி வாழப் புனிதமில்லை யாதலினால் 
மெய்சொல்லி வாழ்வதுவே மேல் . 

63 
புண்ணியங்கள் செய்து புகழ்மேவி வாழ்ந்திடிலோ 
கண்ணியங்கள் பெற்றுக் களித்திருப்பீர் - முன்னோர்கள் 
புண்ணியமும் கண்ணியமும் போற்றிசெய வேசொன்னார் 
இன்னினிய செய்தல் இசை . 

64 
நன்னெறிகள் பற்றி நடந்திடுதல் மேலாகும் 
புன்னெறிகள் பற்றல் புரையாகும் - உன்னெறியை 
நன்மைக்கே நாடி நலம் புரிதல் என்றென்றும் 
உண்மைக்குச் செய்யும் உயர்வு . 
மக்களுடன் கூடியன்பாய் வாழ்ந்திடுதல் மானிலத்தில் 
எக்காலும் நன்மையென எண்ணிடுவீர் - மிக்கோனும் 
ஒற்றுமையாய் வாழ உதவிகளைச் செய்திடுவான் 
பற்றுதலாய் வாழ்வீர் பணிந்து . 

66 
அற்ப சுகத்துக் கடிமையுள மானிடனே 
கெர்ப்ப நிலையதனைக் கேட்டறிவாய்- அப்பவே 
நல்லறிவு தோன்றும் நலமாக உன்றனுக்கு 
வல்லோன் செயலறிந்து வாழ் . 

67 
செத்தபிணங் கண்டு மனந் தீய்ந்து கலங்கிடுதல் 
புத்தியிலார் செய்கை புரியப்பா - புத்தியுளார் 
எல்லா மிறைசெயலே என்றெண்ணிப் பக்குவஞ்சேர் 
உள்ளங் கசிவர் உவந்து . 

68 


65 


10 


ஒப்பாரி வைத்தே தான் ஓவென்று கூவியழல் 
தப்பாது தப்பிதமே யாகும்காண் - செப்ப 
இருப்பவர்க ளெல்லோரும் ஏகனிட மோர் நாள் 
திருப்பிவரல் வேண்டுந் தெளி . 


69 


உள்ளோர் இறந்தால் உளங்கலங்கி வாடாமல் 
எல்லா மவன் செயலென் றெண்ணிடுவீர் - தொல்லுலகிற் 
செத்தொழியு முன்னே நாம் செய்பணிகள் தானுளது 
அத்ததுவே நல்லறமா மாய் . 

70 
உள்ளம் படுகுழியாம் உள்ளிருப்ப தாரறிவார் 
எல்லோர்க்கு மொன்றே இருதயமும் - தொல்லுலகில் 
நட்பால் அறிவேறும் நாடிப் பெரியோர் பால் 
உட்பழக்கங் கொள்வீர் உணர்ந்து . 

71 
அன்பே உலகத்தை ஆக்குவிக்கும் மாசக்தி 
அன்பே உலகாளும் யார்மறுப்பார் ? - பண்பறிந்திங் 
கன்பின் வழிநின்று யார்க்கும் உதவி செய்வீர் 
அன்பே அகிலத் தரண் , 

72 
உழுகின்ற நாளினிலே ஊர்சுற்றி நின்றால் 
விளைகின்ற தென்னோ விளம்பு - வளைபுவியில் 
வீண்காலம் போக்கி மறலி விழித்தெழுங்கால் 
பூண்கோலம் யாதோ புகல் . 

73 
நங்கை அருகுவர நாடி மட நெஞ்சமது 
கொங்கை தழுவக் குவிந்தெழுதே - சங்கையுடன் 
என்மனத்தைத் தீவழியில் ஏகவிடா தேகாத்து 
நன்மையருள் நாயகனே நன்கு . 

74 
எம்மாதைக் கண்டாலும் ஏற்றமிலா வென்மனது 
மெய்ம்மாயை கொண்டு மெலியுதே - சும்மா 
இருந்து நலம்புரிந்து இன்னருளை நோக்க 
வரந்தந் தருள் நாய கா . 

75 
மட்டியாய் வாழ மனது துடிக்கிறதே 
கெட்டியாய் வாழக் கிருபையருள் - சுட்டியாய் 
வாழ்ந்தாலே என்றும் வளங்கெட்டு மாய்ந்திடுமே 
ஆழ்ந்துணர நல்லறிவைத் தா . 

76 . 


11 


சிற்றின்பம் விட்டுச் சிறப்புறவே எக்காலும் 
கொற்றவனே நல்ல குணமருள்வாய் - இற்றரையில் 
இல்லாள் தழுவி இனிதுடனே நான்வாழ 
வல்லானே செய்வாய் வசிந்து . 

77 
மதங்கொண்ட யானை மதிமயங்கி வாடும் 
மதங்கொண்ட மாந்தன் மடிவான் - கதங்கழிந்து 
மாமறையை ஓதி மனிதனென வாழ்ந்துவரத் 
தூமறையே போற்றுந் துதி . 

78 
நாத னருள் நினைந்து நல்ல தவம்புரிவாய் 
போதக் குருபரனைப் போற்றி செய்து - வேதமெலாம் 
தி உணர்வாய் உருப்படியாய்ச் சேவை செய்வாய் 
மாதிறங்கள் கூடும் மதி . 

79 
நல்லவர் போல் வேடமிட்டு நன் நடிப்புக் காட்டுகிற 
புல்லரையோர் போதினிலும் புல்லாதே - வல்லமைதான் 
தோற்றத்திலும் நடிப்புத் தொய்வினிலு மில்லைமனத் 
தோற்றத்தி லுண்டெனவே எண் . 

80 
மாதரவர் நெஞ்சாழங் கண்டறிந்த மாதவரும் 
மேதினியி லில்லை விளம்புங்கால்- தீதுள் 
நிறைந்திருக்கு மென்றே நெறி நூற்கள் கூறும் 
வரைந்தவரைக் குள்ளடங்கு வாய் . 

81 
கண்ணுக்கு முன்காட்டும் கண்ணாடி யைப்போல 
முன்னுக்குப் போற்றி முறைபகர்வார் - பின்னுக்குப் 
போனவுடன் வஞ்சகமாய்ப் பொய்யுரைத்துப் பேசிடுவார் 
வீணே இவருறவு விள் . 

82 
நிறைகுடங்கள் நீர் தளும்ப வில்லையெனக் காணீர் 
குறைகுடங்களென்றுங் குதிக்கும் - திரையுலகில் 
அந்தரங்கங் கண்டோர் அடங்கி இருந்திடுவார் 
இந்தநிலை யார்க்குவரு மெண் . 

83 
கடன்பட்டார் நெஞ்சங் கலங்கிடுமே என்றும் 
உடன்பட்டார் நெஞ்ச முதைக்கும்- திடனின்றி 
எக்கடனும் வாங்குவதற் கெண்ணாதீர் எப்பொழுதும் 
நக்கனருள் வேண்டுவதல் லால் . 

84 


12 


கடமை பெரிதெனவே காசினிமீ தெண்ணித் 
திடமுடனே செய்யத் தெரிவீர் - சடமதுதான் 
இங்குலவும் போது நீர் ஏற்றவழி நற்கடமை 
மங்கலின்றிச் செய்தல் வனப்பு . 

85 
நன்றுணரா ரைக்குருவாய் நாடுவதால் என்ன பயன் ? 
குன்றுமுட்டும் புன் குருவை போலாமே - என்றுமே 
சற்குருவை நாடிச் சகலகலை தேர்ந்துயர்பின் 
இப்பிறப்பில் அஃதே எழில் . 

86 
+ ந்து மகிழ்வார்க்கிங் கீசன் அருள்புரிவான் 
மாந்தருக் கீகை வசையகற்றும் - சாந்துணையும் 
முன்னின்று காக்கும் முடிந்தபின்பு போற்றிசையும் 
கண்ணென்றுன் ஈகைக் கடன் . 

87 
பொங்கிக் குறைகின்ற புத்தாழி நீரதுபோற் 
பொங்குங் குறையும் பொருளெல்லாம் - மங்குதற்குள் 
தக்கபணி செய்து நல்ல தக்கார்க்கிங் கீந்துவப்பின் 
மிக்க நல முண்டு விளம்பு . 

88 
பெருங்கடலின் ஆழமப்பா பெண்மகளின் நெஞ்சம் 
பெருங்கடலா ழங்காணின் பெண்ணின் -கருங்குணத்தைக் 
காண முடியாதே காசினியி லெக்காலும் 
வீண்செயலை விட்டினிதே மீள் . 

89 


90 


கைத்தொழில்கள் வல்ல கருத்துடைய மக்களையே 
வைத்திருக்க வேண்டும் வகையறிவீர் - பைத்தியமாய் 
ஊர்சுற்றும் மட்டிகளை ஓடிச் சிறைசெய்வீர் 
பேர் பெற்று வாழும் புவி . 
தோணியுள முள்ளான் துணிந்தறங்கள் செய்யானே 
தோணியுள மில்லான் துணிந்தீவான் - வீணில் 
மனத்தை அலையவிட்டே மாள்கின்றீர் மாந்தீர் 
குணத்தைக்கொண் டேயுயர்வீர் கூர்ந்து . 

91 
முயற்சி மிகுதியுளான் முன்னேறிச் செல்வான் 
முயற்சியிலான் என்றும் முடங்கி - உயர்ச்சியற்று 
மண்ணுக்குப் பாரமென வாழ்வான் கதையறிந்து 
முன்னுக்கு வந்திடவே முன் . 

92 


13 


93 


செல்வ மிருந்தக்காற் சீருடனே தாள்பணிவார் 
செல்வ மகன்றக்காற் சேராரே - நல்விதமாய் 
மக்கள் நிலையறிந்து மண்ணின் குணமறிந்து 
தக்கபடி வாழ்ந்திடுவீர் தான் . 
எல்லோரும் மண்ணுலகில் என்றும் ஒருகுலமாய் 
உள்ளுவந்து வாழ்தல் உயர்வாகும் - கல்லாதார் 
சாதி பலவுரைத்துச் சங்கைகெட்டு வாழ்ந்திடுவார் 
ஆதி அறியாத தால் . 
நாவடக்க முள்ளோர் நலனடைவா ரெக்காலும் 
நாவடக்க மில்லார் நலனடையார் - நாவடக்க 
ஈசன் தவழ்ந்திதயத் தென்று மினிதிருப்பான் 
தேசுடனே நாவடக்கத் தேர் . 


94 


9 ) 


இரக்க மனதுடையார் என்றும் புவியிற் 
சிறக்கப் பலனடைவார் சீராய் - இரக்கமிலான் 
வாசனையில் லாமலர் போல் மண்ணுலகில் வீணாகத் 
தோசியென வாழ்வான் துடித்து . 


96 


வஞ்சகத்தாற் தீதியற்றும் மாமூட மானிடர்கள் 
பஞ்சையர்க ளாகிப் பரிதவிப்பார் - வஞ்சமிலார் 
எங்கும் புகழ்பெருக ஏகன் அருள் மேவி 
தங்கம்போல் வாழ்வார் தழைத்து . 

97 
நன்றி உணர்வதனில் நாயைப்போல் வாழுவதால் 
வென்றியுமக் கீவான் விமலனவன் பன்றியென 
வாழ்ந்தாலே என்றும் வகைதப்பிப் போய்விடுவீர் 
ஆழ்ந்தறிமின் நன்றா யதை . 

98 
பழுத்த பணமுடையோர் பாருலகில் நல்ல 
நிலைத்த அறமியற்றல் நேர்மை - உலுத்தமன 
துள்ளார்வைத் துள்ள பொருள் ஒன்றுக்கு மாகாதே 
முள்ளாற்றுப் பட்ட சுரம் . 

99 
எம்முறையில் நாயகனை எண்ணித் தொழுதாலும் 
நன்முறைக ளில்லார்க்கு நன்றில்லை - மும்முறையும் 
அன்பொழுக்கம் நல்லறங்கள் ஆற்றுபவர்க் கே இறைவன் 
தண்பதத்தை ஈவான் தக . 

100 


14 


வல்லானின் சூழ்ச்சிகளை வாதித் தறிந்துணர 
எல்லாமும் கைகூடும் இவ்வுலகில் - நல்லார் 
சமநிலையிற் சூழ்ச்சிகளைச் சாந்தமுடன் காண்பார் 
சமமில்லார் வாதிடுவார் தான் . 


101 


வைத்துள்ள செல்வ நலம் மாண்பணிக்கு ஈயார்பின் 
வைத்தியனுக் கீவார் வகையாக - பைத்தியத்திற் 
கென்ன சொல்லி யுந்தேரா தென்பதுபோல் லோபியர்கள் 
கண்ணிருந்தும் பாழ்கிணர்வீழ் வார் . 

102 
நன்கவிகள் பாட நலமாகும் மண்ணுலகிற் 
புன்கவிகள் பாடப் புரையாகும் - உன்கவியை 
எல்லா சமயத்தார்க் கேற்றபடி யாத்திடுவாய் 
வல்லார் மதிப்பார் மகிழ்ந்து . 

103 
ஆதி நிலை காட்டி அவனின் மறைகாட்டி 
நீதி நிலைப் பாட்டதனை நீபுனைவாய் - மேதினியில் 
புன்கருத்தில் வன்கவியைப் பூரித்துப் பாடுவதால் 
நன்கருத்து மாறும் நகைத்து . 

104 
மங்களமாய் நற்கவியும் மாண்புறவே பாடிசனம் 
பங்கமற வாழும் பதமளிப்பாய் - மங்குகவி 
யாக்க வினியதமிழ் நன்மையற்ற தாகிவிடும் 
நோக்கி நறுங்கவிதை செய் . 

105 
பொங்குந் தமிழ்க்கவிதை பூரணன் மேற் பாடிவிட 
சங்கையுடன் வந்தருளைத் தந்திடுவான் - மங்களமாய் 
வல்லான் மேல் நற்கவிதை வாரியென நீபொழிவாய் 
எல்லா நலம் பெருகும் ஏற்று . 

106 
சச்சிதா னந்தமெனும் தத்துவத்தின் பேரொளியை 
உச்சிதமாய் வேண்ட உயர்வாகும் - பச்சமிலார்க் 
கெந்நாளுந் தீதே இயல்பறிந் தின்று முதல் 
தன்னேரிலாதவனைச் சார் . 

107 


தாமரைமேல் நீர்த்துளியாம் தாரணியில் வாழ்க்கை நிலை 
பூமறையை ஓதிப் புரிந்துகொளும்- நான் மறையில் 
நன்னெறியும் நல்வழியும் நாட்டமுடன் காட்டியுளான் 
முன்னறிந்து வாழ முனை , 

108 


15 


மண்ணுக்கு ளெத்தனையோ மர்மங்க ளுண்டறிவீர் 
விண்ணுக்குள் ளேயும் விளம்பலாம் - தன்னுக்குள் 
வல்லோன் படைத்துள்ள வண்ணமுயர் சூழ்ச்சிகளை 
நல்லோர் அறிவார் நயந்து . 

109 
தன்னை அறியான் தலைவனை எங் கேயறிவான் 
தன்னை அறிந்தோன் தலையறிவான் - புண்ணை 
அறிந்தால் அதனில் மருந்திடுவர் ஆர 
விரிந்தாலே மேலாம் விடம் . 

110 
துய்ப்பாரே தூயர் துணிவாய் இறையருளை 
வைப்பாரே தீயர் மடமைகளை - கைப்பான 
தீதியற்றும் மானிடர்கள் சென்றடைவார் தீநரகம் 
ஆதியை நல் லோரடைவா ராம் . 

111 
எத்தொழிலைச் செய்திங் கிருந்தாலும் மேலோர்கள் 
வைத்திருப்பார் தம்மனத்தை வல்லவன்பாற் - புத்தியிலார் 
காசே பெரிதென்று காடெல்லாம் சுற்றிடுவார் 
பாசே அவர்வாழ்வு மண் . 

112 
கற்றோருக் கேனோ கடுந்துன்பஞ் சேர்கிறது 
மற்றோருக் கேனோ மகிழ்வுறுதல்- கொற்றவா ! 
உந்தன் திருவிளையாட்டுட்பொருளை யானறியேன் 
சொந்தமோ யாதோ நீ சொல் . 

113 


மண்ணுலக வாழ்வுதனில் மாண்புடையோர் பட்டதுயர் 
எண்ணி லடங்கவில்லை ஏனோதான் - மன்னவா ! 
கற்றுவல்ல ஆலீம் கருத்துடைய நற்புலவர் 
இற்றரையில் துன்புருவ தேன் ? 

114 
நல்லோர் துயருடனே நானிலத்தில் வாடுகிறார் 
கல்லார் மகிழ்ந்து களிக்கின்றார் - வல்லவா ! 
உள்ளோருக் கெல்லாம் உதவுவது நீயாவாய் 
நல்லோருக் கித்துன்ப மேன் ? 

115 
இவ்வுலகில் துன்படைவர் என்னபவஞ் செய்தாரோ 
இவ்வுலகில் இன்புறுவார் என்ன தவம் - செய்தனரோ 
எல்லாம் உமது செயல் எல்லாம் உமது துணை 
எல்லாம் உமதுமய மே . 

116 


16 


உன்னைத்தான் நம்பி உலகமதில் வாழ்கின்றோம் 
உன்னைத்தான் நம்பி உழைக்கின்றோம் - மன்னவா ! 
எங்கள் குறைதவிர்த் தேற்ற நலமருளி 
தங்குமுயர் நற்புகழைத் தா . 

117 
கையில் உரமும் கருத்தில் புதுத்தெளிவும் 
மெய்யதில் நல் லூற்றமுமே வேண்டுகின்றோம் மெய்யாய்த் 
தடம்பிடித்துத் தந்து தழைக்கும் வழியை 
நடைமுறையி லீவாய் நயந்து . 

118 
தங்கத்தைப் போலவே தானிருப்பார் மேலோர்கள் 
மங்கிய செம் பாயிருப்பார் மற்றோர்கள் - சங்கையறிந் 
தின்றே நலன் பேணி ஏற்ற செயல்புரியச் 
சென்றடைவீர் நற்புகழ்தோன் றும் . 

119 
என்னோக்க மெல்லாமிம் மானிலத்தோர் நல்வாழ்வை 
முன்னோக்கின் காண முயங்: ச.வதே- நன்னோக்கப் 
பாடல் இசைத்துப் பரனை வாழ்த்துவதும் 
தோட மகற்றவெனச் சொல் . 

120 
எத்தனையோ மேலாம் இயற்புலவர் பாக்களிலே 
பத்திரமாய் நானிருக்கப் பண்ணுவயேல் - வித்தகமாய்ப் 
பாமாலை நான் தொடுத்துப் பாங்காய் உனைப்பணிந்து 
தேமாவுந் தந்துவைப்பேன் தேர் . 

121 
உள்ளிருக்கும் மாசழுக்கை ஓர்ந்தகற்ற மானிடர்கள் 
புல்லியராய் மேலழுக்கைப் போக்குகிறார் --வல்லவா ! 
உள்ளொளிதான் வீறுபெற உள்ளழுக்கு நீக்கணுமே 
சொல்லுவதைத் தேர்வார் பார்ச் சொல் . 

122 
கடலுக்குள் எத்தனையோ கண்பொருள்கள் உண்டே 
உடலுக்கு எப்படியே ஓதும் - படைப்புலகில் 
சித்துக்கு ளெத்தனையோ சீரறிந்தோ ரெத்தனையோ 
உத்தமனே நீகாண உன் . 

13 


எம்முறையில் கண்டறிந்திங் கித்தனையு மாக்கினனோ 
மம்மர் அறுக்கார் மதியறியார் - எம்மானே ! 
யாவும் அறிந்துணர்ந்தார் யாரிருக்கார் மேதினியில் 
தேவும் நரருமெனத் தேர் . 

124 


17 


நன்மைக்கே ஐம்பூதம் நாடிவைத்தாய் என்னுடம்பில் 
தின்மைக் கிழுத்தென்னைத் தீய்த்திடுதே - உண்மைக்கே 
எக்காலும் நானுழைக்க ஏங்குகிறேன் நல்லிறைவா 
தக்கபலந் தந்தாள்வாய் தான் . 

125 
மண்ணுலகும் விண்ணுலகும் மற்றிருக்கும் பல்லுலகுந் 


னைய 


126 


யாதும் அறியாரே யாருரைத்துந் தேராரே 
தீதுங் குறைப்பாரே தேர் . 
வண்டுமலர் நோக்கி நற வார்த்து மகிழ்வதுபோல் 
நன்றே இனிதாய்ந்து நல்னூலைக் - கண்டு 
படித்துச் சுவைத்திடுவீர் பண்புடனே நாளும் 
அடித்துக் கறப்பதல்ல பால் . 


127 


மந்திரங்கள் கற்று மதியோ டிருந்தாலும் 
சிந்தனையால் யாவையுமே தேர்ந்தறிவீர் - மந்தமுளார் 
ஈனச் செயலுக்கிங் கெக்காலு மேயோடி 
நாணச் சிதைவார் நகை . 

128 
அடங்கிக் கிடப்போர் அறிவுடையோர் காணில் 
அடங்காதார் யாதும் அறியார் - இடங்கண்டு 
நன்மைகளைச் செய்வோர் நலன்காண்பார் மாமடையர் 
தின்மைகளைச் செய்வார் தினம் . 

129 
கற்றறிதல் ஒன்று கணித்தறிதல் மற்றொன்று 
பற்றறிதல் ஒன்றாம் பதமறிவீர்- இற்றரையில் 
தன்னனுப வங்களிலே தானறியப் பற்பலவாம் 
எண்ணியறி வாழ்க்கை இயல் . 

130 
திட்ட மறிவான் திடமுடையான் எக்காலும் 
திட்ட மறிவான் திறமில்லான் - மட்டிகளுக் 
கெவ்வகையில் நல்லறிவு ஏற்றமுறக் கூறிடினும் 
செவ்விநெறி யோராராந் தேர் . 

131 
இடமும் பொருள்வகையும் ஏவல் வளமும் 
நடைமுறையில் நல்லோர் அறிவார் - மடையர் 
வகைகெட்டு வாழ்வற்று வாடி நிதம் நின்று 
பகையுற்று வீழ்வார் பகர் , 

132 
செந் -2 


18 


உண்ணுவது கொஞ்சம் உடுத்தாடை யுஞ்சிறிதே 
எண்ணுவது கொஞ்சமல்ல இவ்வுடம்பு - மண்ணுலகோர் 
இன்றிருப்பார் நாளை இருளறைக்குட் சென்றிடுவார் 
கண்டறியார் மண்டாங் கணி . 

133 
உருவத்தில் யாவருமே ஒன்றாக உள்ளார் 
கருவத்தில் ஒன்றாகக் காணேம்- பெருவுலகில் 
நல்லரையும் பொல்லரையும் நானறியும் செவ்விதனை 
வல்லவா நீதா மகிழ்ந்து . 

1:34 
நல்லபடி வாணிபங்கள் நானிலத்தி லேயியற்றி 
உள்ளவரை வாழ்வீர் உயர்வாகும். -- வல்லானின் 
சட்ட மறிந்து தலை வணங்கி எக்காலும் 
இட்டமுடன் வாழ்வீர் இசைந்து . 

1,35 
மக்கட் சமுதாயம் மாண்புறவே நற்பணிகள் 
எக்கணமுஞ் செய்வீர் இதமாக தக்க 
உழைப்பினுக் கேற்ற உதவிபல செய்தல் 
பிழைப்பை வளர்க்கும் பெரிது . 

136 
புடமிட்ட பொன்னாகப் பூவுலகில் வாழ 
மடம்விட்ட நல்லோரைச் சாரு-- இடமறியான் 
எப்பலனுங் காண திருப்பாரே தீதியற்றி 
செப் நெறிக் கேற்றவழி செல் , 

1:37 
சுற்றும் பொருளெல்லாம் சோதிக்க நல்ல பொாள் 
பெட்டிப் பொருளெல்லாம் பேய்ப்பொருளே- இற்றரையில் 
நற்பணிகள் செய்து நசிந்தாலும் மேலவர்கள் 
பொற்புறவே போற்றிடுவார் போய் . 

! 8 
இன்றிருக்கும் நாளை இடமாறுங் காசதுதான் 
நன்றறிவார் செய்வாரே நல்லறங்கள் - கொண்டவுயிர் 
கூற்றுவன் கொண் டோடுமுன்னே கோதில் அறஞ்செய்யார் 
ஆற்றிற் கரைத்தபுளி யாம் . 

13 ) 
நாளையென்று சொல்லி நடத்தாதே காலமதை 
நாளை இருப்பதனை யாரறிவார் ? - நாவே யெனச் 
சொல்லியவர் எங்கே ? சுருதி இனிதறிந்து 
கள்ளமின்றி நற்பணியைச் செய் . 

140 


19 


மண்ணிற் பிறந்தார் மடிவ துறு திகண்டும் 
கண்ணியத்தை ஏனோ கருதாமல் - மண்ணையென 
வஞ்சகமும் பொய்களவும் மாகொலையும் செய்கின்றாய் 
அஞ்சி நட நெஞ்சே அறிந்து . 

141 
பயனுள்ள நற்செயலைப் பாரினிலே செய்ய 
அயனும் அருகிருந்து காப்பான்- பயனின்றி 
ஊர்சுற்றும் நாயாக ஓடியலைந் தாலிங்கே 
ஊர்சுற்றும் பன்றியுறு மும் . 

142 
வித்தின்றி ஏது வியன்மரங்கள் மண்ணுலகில் 
வித்துவந்த காரணத்தை மேவியறி - அத்ததுதான் 
மேல் நிலையில் சேர்க்கும் விளங்காக்கால் மாநரகக் 
கீழ்நிலையிற் றள்ளிவிடுங் கேள் . 

143 
கருத்தறியு முன்னே கணக்குடனே வாழ்வார் 
கருத்தறிந்த பின்புகடற் பூவில் -சிறுத்தைகளாய் 
மாறி மதம்பேசி வம்புபல செய்திடுவார் 
சீரில் சிறு நரியாந் தேர் . 

144 
அத்தர் வகைபூசி ஆண்டவனை யேதொழுதல் 
புத்தியுளோர் செய்கை புவிமீதில் - புத்தியிலார் 
வேசையிடங் கூடிடவும் வெட்டித் தனஞ்செயவும் 
பூசுகிறார் அத்தர் புடைத்து . 

145 
இல்லா ளகத்தில் இனிதிருக்க ஓடோடிக் 
கல்லாக் கணிகையரின் கால்வீழ்வார் - தொல்லுலகில் 
தேனிருந்தும் பாலிருந்தும் தேரார் மதுவருந்தும் 
வீணர்களின் செய்கையென விள் . 

145 
மக்கட் சமுதாயம் மாண்போ டிருந்திடவே 
மிக்கறிஞர் எங்கும் விளங்கிடணும் - ஹக்கனே ! 
நீபுரியுஞ் சூழ்ச்சிகளை நின்றறிவார் மேதினியிற் 
றீதறியார் நல்லருளைத் தேர் . 

147 


கற்றறிந்து நல்லடக்கங் கண்டு மகிழ்ந்திருத்தல் 
நற்றறிஞர் செய்கையென நன்றுரைப்போம் - மட்டிகளோ 
தம்பட்டந் தட்டித் தமுக்கடித்துத் தான் திரிவர் 
பண்பட்ட உள்ளமிலார் பார் . 

148 


20 


149 


150 


151 


சாதனை செய்பவரே தானறிவார் ஞானவழி 
சாதனை இல்லார் தகுதியில்லார் - போதப் 
பழக்கத்தா லெல்லாம் பயின்றிடலாம் நல்ல 
வழக்கத்தைக் கொண்டே மகிழ் . 
ஒழுக்க முடையார் உயர்வடைவார் நல்ல 
ஒழுக்கமிலார் என்றும் உமியே - பழுத்த 
அறிவுடையோர் காண்பர் அருமைநெறி யாவும் 
அறிவடையார் காணார் அதை . 
பணத்தைச் செலவழிக்கப் பாதிப்பயன் கூடும் 
குணத்தைச் செலவழித்தால் குற்றம் - சினத்தைச் 
செலவழித்தா லென்றும் சிறுமை அறிந்து 
நலத்தகையார் பக்கம் நட . 
அறிவைச் செலவழிக்க ஆகுமே நன்மை 
அறிவைச் செலவழிக்கார்க் காகா - புரிய 
உரைத்தாலே காண்பர் ஒழித்தாலோ காணார் 
மறைத்தால் பயனில்லை மண் . 
வறுமைப் பிணியுழந்த மாண்பர் நிலை கண்டு 
பெருமையுடன் ஏளனங்கள் பேசி - சிறுவரென 
கூடி நகைக்கின்றார் கூர்த்த மதியில்லார் 
பேடியவர் கூறப் பெரிது . 
என்னதான் கற்றிங் கிருந்தாலும் கையதினில் 
பொன்னில்லை என்றால் புகழில் ல- திண்ணமுடன் 
பொன்னே புகழ் சேர்க்கும் போதந் தனைவளர்க்கும் 
கண்ணே அனையதிது காண் . 


152 


153 . 


154 


காசில்லார்க் தெந்நாளும் காணும் பெருமையிலை 
காசுள்ளோர்க் குண்டு கனதனங்கள் - தேசில்லார் 
பொல்லா வறுமையுற்றார் பூதலத்தி லிஃதறிந்து 
வல்லாற்ற லாற்பொருள்சேர் மற்று . 


155 


பெற்றோர் உவக்கார் பிரியமுள்ளாள் தானுவக்காள் 
மற்றோர் உ.வக்கார் வறுமையுற்றால் - இற்றரையில் 
செல்வமே எந்நலமும் சேர்க்கு மதனாலே 
செல்வமே சொர்க்கம் புவிக்கு . 


156 


21 


நல்லோரைப் பேணிடவும் நட்பினரைக் கண்டிடவும் 
பொல்லா வறுமையுற்றோன் புண்படுவான் - நல்லாய்கேள் ! 
பொன்னின் பொருள் தெரிந்து புத்தியுடன் செல்வமதை 
இன்னே நீ தேட விசை . 

157 
நன்மைபல செய்திடவே நாட்ட மிகவுடையார் 
புன்மையரைக் கண்டாற் புலம்பிடுவார் - நன்மையந்தப் 
புன்மையராற் துண்டுபடும் போக்கதனால் நீள்பணிகள் 
நன்மைக்கே ஊறுதரும் நாடு . 

158 
வறுமையிலே துன்பம் வரைவின்றி வந்துப் 
பொறுமைதனைச் சோதிக்கும் போதே- திறமையுடன் 
நெஞ்சுறுதி யோடிருப்பின் நீள் துன்பம் வன்காற்றால் 
மஞ்சுபடு பாடாம் மதி . 

159 
மிக்க உணவருந்த மேவும் உடற்பிணிகள் 
தக்க தறிந்துண்ணத் தாவாதே - எக்கணமும் 
உண்டால் அளவறிந் துண்க அதுவேதான் 
நன்றாம் உடற்கெனவே நாடு . 

160 
நன்மை கசப்பாகும் நஞ்சோ இனிப்பாகும் 
தன்மை அறிந்தோன் தலையாகும் -உண்மைதனை 
மண்ணில் வதிகின்ற மாண்பரெல்லாங் கண்டறிந்து 
கண்ணியத்தைப் பேணல் கடன் . 

161 
கறுப்பாய் இருதயத்தைக் காலமெல்லாம் வைக்க 
உறுப்பழிந்து போகும் உணர்வீர் - சிறப்புக்கு 
நல்லோரைச் சார்ந்தும் நலமான நூலறிந்தும் 
கள்ளத்தை நீக்கக் கருது . 

162 


எப்பாடு பட்டுழந்தும் இங்கிருக்கும் மாந்தரெல்லாம் 
ஒப்பமுற வாழல் உயர்வாகும் - தப்பிதமாய் 
தன்னடக்க மின்றித் தறுதலைக ளாயலைந்தால் 
முன்னடக்கும் தீமை முனைந்து . 


163 


பாதகங்கள் செய்கின்றப் பாவிகளைக் கண்டணுகிப் 
போதகங்கள் கூறிப்புரிய வைப்பாய் - சாதகத்தால் 
உன்னால் முடியாத தொன்றில்லை ஆதலினால் 
கண்ணாக நல்வழியைக் காட்டு . 


164 


22 


கைகட்டி வாய்கட்டி கண்ணியமுந் தான்கட்டி 
மெய்கட்டி வாழ விழையாதே - செய்மட்டி 
ஆதலினால் செய்தொழில்கள் அந்தமுற வேபுரிந்தாற் 
காதலிப்பான் காரணனுங் காண் . 

165 
பொய்சொல்லி எப்பொருளும் போற்றி விலைகூறப் 
பைசாக் கொடுத்தடைவார் பாருலகில் - மெய்சொல்ல 
உன்னை வெறுத்திங் கொதிக்கிடுவார் பேதையென 
மண்ணுலக வாணிபமி தாம் . 

166 
பிணியுற்ற காலத்திற் பேசிடவே நாணி 
இனிவேலை இல்லையென்பார் என்னே -- பிணியற்ற 
போதுபல வேலைசொல்லிப் பொன்னை மிகப்பெறுவார் 
நீதமிலாச் செல்வர் நினை . 

167 
நல்ல வியாபாரம் நாளும் நடந்தக்கால் 
நல்ல மனத்தோடு நம்மிடத்தே - சொல்லி 
மகிழ்ந்திடுவார் உள்ள தொழில் மாற்றங்கண் டாலோ 
இகழ்ந்திடுவார் நம்மை இடித்து . 

168 
கண்ணியமாய் மண்ணிற் கணக்கறிந்து வாழ்ந்துவரப் 
புண்ணியங்கள் யீவான் புகழீசன் - எண்ணாமல் 
ஈனக் கழுதையென இவ்வுலகி லேவாழக் 
காணக் கடியுமிறை காண் . 

169 
புத்தியுடன் வாழ்ந்துவரப் போற்றிப் புகழ்ந்திடுவார் 
புத்தியின்றி வாழப் புரையுரைப்பார் - நத்தியறிந் 
தின்றே திருந்தி இடர்புவியில் வாழுமட்டும் 
நன்றே புரிய நலம் . 

170 
பண்பும் பரிவும் படித்துணர்ந்த மாந்தரிடம் 
அன்பும் அறமும் அடங்கி நிற்கும் - வம்பர் தமக் 
கென்ன இருந்தாலும் எப்பயனு மேயின்றி 
விண்ணப் படும்வாழ்க்கை விள் . 

171 
காவி யுடுத்தி நிதம் காடுகரை சுற்றிடினும் 
காவிப் பலனுன்னைச் சாராதே - நாவில் 
நயனுரைக்கும் சொற்பொருத்தி நாயகனைச் சாரப் 
பயனுண்டு என்றும் பணி . 

172 


23 


உண்டால் , உரமாகும் உண்ணாக்கால் என்னாகும் 
கண்டால் மகிழ்வாம் நற் காட்சிகளை - நன்றறிந்( து ) 
ஏற்றபொரு ளுண்ண இயையும் பல நன்மை 
மாற்றமேல் வன் பிணியா மாய் . 

173 
கவிஞர் திருநெஞ்சம் கண்டுணர்ந்து நாளும் 
புவிஞர் புனிதமுடன் போற்றிப் - பவிசுடனே 
நல்லறிவு நல்லசெயல் நல்லபணி நல்லவுரை 
உள்ளவரை கேட்டால் உயர்வு . 

174 
அறிந்துள்ளோ மென்றிங் ககந்தையுடன் பேசல் 
சிறந்த செயலில்லை தேர்வீர் --- தெரிந்துயர்ந்த 
நன்மைபல செய்து நலமுடனே வாழ்ந்திருந்தால் 
உண்மைத் திருவேறும் ஓர் . 

175 
கற்றுயர்ந்த போதும் கணக்கறிந்து பேசிடுதல் 
சட்டத்திற் கேற்ற சிறப்பாகும்- திட்டமிலார் 
யாதும் உரைத்திடுவார் யாருடனும் மோ திடுவார் 
தீதும் புரிவார் தினம் . 

176 
எல்லா மறிந்திங் கிருந்திட்ட போதினிலும் 
சொல்லாதே வன்சொல்லை சோர்வுவரும் -- அல்லாத 
வீண்வாதஞ் செய்து விலங்காய் அலைந்திடுதல் 
வாஞ்சையிலார் செய்கை வரை . 

177 
என்னைவிடக் கற்றோன் எவனுமில்லை என்றுரைத்தல் 
மண்ணையரின் செய்கை மதித்திடுவாய் -- தன்னைப் 
பெரியன் எனவுரைத்துப் போர் பெரியர் 
அரிய திறமவர்க்கி தாம் . 

178 
கல்வி மிகுத்துக் க.லென வாழ்ந்தாலும் 
செல்வங் குறையச் சிறப்பறுகும் -- உள்நிலையை 
நன்கறிந் தின்றே நலமாய் இருபொருளும் 
தன்கையில் நிற்கத் தகும் . 

179 
பாடல் பலபாடிப் பற்றுச் சிறிதுமின்றிக் 
காடலைய என்றுங் கருதாதே நாடுறைந்து 
நல்லபணி நல்லதொழில் நன்கியற்றி வாழுவதே 
விள்ளரிய நற்சிறப்பாம் விள் . 

180 


24 


சொல்லம்பு கொண்டு துரத்தாதே மானிடரை 
உள்ளன்பு கொண்டிங் குறவாடு - நல்லன்பால் 
பாருலகை நாடிப் பதமுணர்ந்து வாழ்வாயேல் 
சீருவருஞ் செம்மைவருந் தேர் . 

181 
நல்லோர் அறிந்திடுவார் நானிலத்தின் வாழ்வுமுறை 
புல்லோ ரறிவாரோ பூவுலகை - உள்ளோர் 
அறிந்திடவே மேலாம் அறிவுபல தந்தான் 
மறந்திங்கு வாழல் வசை . 

182 
புண்படுத்துஞ் சொல்லாற் பெரியோரை ஏசாதே 
துன்படுத்து வாட்டுந் துரிதமுடன்- நண்பா! 
பெரியோரை நாடியவர் பேச்சுநெறி கேளு 
அறிவோடு மேன்மை வரும் . 

183 
நெஞ்சில் உறுதியுடன் நேர்மை வழிநடந்தால் 
அஞ்சிடுவார் புல்லர் அறிந்திடுவாய் - பஞ்சையர் போல் 
ஊக்கமின்றிச் செய்ய உலகோர் இகழ்வாரே 
போக்கறிந்து எய்து புகழ் . 

184 
ஆதிப் படைப்பை அறிந்துணர வல்லார்க்குச் 
சோதிச் சிறப்பாற் சுகந்தோன்றும்-- நீதியுடன் 
சிந்தித்தோர் கண்டார் செகத்தின் இரகசியத்தைச் 
சிந்திக்கார்க் கேது செகம் . 

185 
ஒன்றை இறைபடைத்த உண்மை அறிந்தவர்கள் 
ஒன்றுகுல மென்றிங் குரைத்திடுவார் - நன்றறியார் 
சாதிபல சொல்வார் சழக்குரைப்பார் பொய்யுரைப்பார் 
நீதிக்கு நிசர் இவர் . 

186 
சொல்லுஞ் செயலும் சுகிர்தமுட னோங்குதற்காய்ச் 
சொல்லும் இறைவன் சுருதிகளை - நல்லோர் 
மொழிந்தார்க ளஃதால் முழு நன்மை கண்டார் 
நலிந்தார் நலம் மறந்த தால் , 

187 
வல்ல இறையவனை மாண்புடனே போற்றிசெய 
நல்ல திருப்பெருகும் நாணாளும் - அல்லாக்கால் 
பேதமை தோன்றும் பிரியு மறிவழிந்தே 
சாதனையும் நீங்கும் தகர்ந்து . 

188 


25 


189 


கிணற்றுத் தவளை போற் கேடுமொழி பேசேல் 
இனத்திற்கே தீமையை எண்ணும் - குணத்தின் 
கடலிறங்கி நல்லக் கருத்தறிந்து பேசல் 
அடலேறாய் ஆக்கும் அறி . 
என்தெய்வம் உன் தெய்வம் என்றிங்கு பேசிடுவோர் 
தன்தெய்வங் காணா தவித்திடுவர் - மண்தெய்வம் 
ஒன்றெனவே எண்ணி உவப்புடனே பேசிடுவோர் 
செண்டாய் நலனடைவார் சேர் . 
நன்னூல் படித்துணர நன்மைபல கண்டிடலாம் 
கொன்னே கிடத்தல் குணமாமோ ? - எந்நாளும் 
ஓதிவரத் தீதொழியும் உள்ளுணர் மெய்விளங்கும் 
ஏதுநிகர் கற்றுவல்லார்க் கிங்கு . 


190 


191 


மக்கள் இறைவனுக்கு மாண்போ டிணைவைத்துத் 
திக்கில் வணங்குவது சீரில்ல - மக்கள் 
பரம் பொருளை நெஞ்சிற் பணிவுடனே எண்ணிச் 
சிரம்பதித்து நற்றொழுகை செய் . 

192 
அருளில்லா நெஞ்சம் அருஞ்சுரமாம் பூவிற் 
பொருளில்லா வாழ்க்கை பொடியே - இருளில் 
விளக்கின்றிச் செய்கின்ற வேலையது போலாம் 
விளக்கமில் நெஞ்சின் விழை . 

193 
நாட்டிற் பலபெண்டு நாட்டமுடன் கொள்ளுவது 
ஏட்டில் உமதுகதை ஏளனமே - நாட்டமுடன் 
இல்லாள் என ஒருத்தி இங்கு துணை யாயிருந்தால் 
நல்லாண்மை சேர்க்குமென்றே நாடு . 

194 
இருக்கும் பொருளனைத்தும் ஏமன்றன் முன்னே 
சிறக்க அறம்புரிதல் செம்மை - பரக்கவுயிர் 
போகாமுன் நல்லறங்கள் போற்றாதார் பெற்றசெல்வம் 
வேகா அரிசியென விள் . 
இளமையிலே தீமைபல இன்பமுடன் செய்ய 
வளமையற்ற துன்பமுனை வாட்டும் - நிலமைதனைக் 
கண்டறிந்து வாழ்தல் கடமையாம் காரணத்தோ 
டின்றறிந்து வாழல் இனிது . 

196 


195 


26 


எண்ணரியாத் துன்பமெல்லாம் ஏற்று நலிந்திடினும் 
கண்ணியத்தை நீக்கக் கருதாதே - நன்னயமாய் 
வாழின் வகைபிறக்கும் வல்லவனின் றன்னருளாற் 
சூழும் பல நன்மை சூழ் . 

197 
கொடிய வறுமைக்குள் கொண்டுபோய் என்னைப் 
படியநீ வைக்காதே பாரில் - அடியேன்யான் 
ஏற்றபணி செய்திடவும் ஏற்புடைய நாடிடவும் 
தேற்றமுடன் நல்லருளே செய் . 

198 
எச்சமயஞ் சார்ந்திங் கிருந்தாலும் போதமின்றி 
அச்சமயத் தோடொழுகல் ஆண்மையதாம்- பச்சமின்றி 
ஏதும் அறியாமல் எங்குந் திரிந்தலை தல் 
தீதுக்கு வித்தே தெரி . 

199 
இறையோன் மனம்வைத்தால் இக்கணமே என்னை 
மறையாப் புகழ்மேவ வைப்பான் - சிறையாக 
வைத்திடவுந் துன்பம் மருவிடவும் நீக்கிடவும் 
எத்ததியும் வல்லான் இறை . 

100 
அட்டாங்க யோகமதை ஆர்வமுட னேசெய்ய 
எட்டிப் பிடித்திடலாம் ஏகனருள் - மட்டிகளாய் 
வீண்பொழுது போக்கி விளையாடித் தான் திரிதல் 
மாண்பில்லை காண்பீர் மதித்து . 

201 
தங்கித் தவமிருக்கத் தானறிவாய் எவ்வுலகும் 
மங்கித் திரிந்தால் மதி கெடுவாய்- திங்களன்னார் 
ஞானக் கதிராய் நகர்முழுதும் தங்கிடுவார் 
ஈனர்க் கிது புரியா தெண் . 

202 
அண்டபிண்ட மத்தனையும் ஆன்றோர் அறிவதல்லாற் 
குண்டர்களெங் கேயிதனை கூர்த்தறிவார் ? - மண்டுகளாய்ப் 
பொய்யுலகை நம்பிப் பொழுதைக் கழித்திடுவார் 
ஐயனருள் தேரார் அவம் . 

203 
இறைவன் அருளென்னும் இன்னூர்தி பெற்றாற் 
குறைவின்றிச் சென்றுலவல் கூடும் - திருமிகுத்த 
தற்பரனின் நல்லருளைத் தானினையா ரெந்நிலையில் 
விற்பனராய் வாழ்வார் விளம்பு. 

204 


27 


205 . 


206 


207 


208 


மக்களோ டன்பாய் மகிழ்ந்திருக்க எண்ணாக்கால் 
நக்க னருளில்லை ஆய்ந்திடுவீர் - எக்காலும் 
எல்லா உயிரிடத்தும் ஏற்ற மகிழ்ச்சியுடன் 
சல்லாபத் தோடன்பாய்ச் சார் . 
நற்பழக்கத் தாலே நலனடைவார் பூதலத்தோர் 
துர்ப்பழக்கத் தாலே துயருறுவார் - ஒப்ப நலஞ் 
செய்தாலே நன்றடைவீர் செய்யாக்கா லேதடைவீர் 
மெய்யாகக் கண்டினிது மேவு . 
பாட்டாளி யானவரைப் பக்குவமாய்ப் பேணிடவே 
நாட்டில் பல நன்மை நாடிவரும் - தூற்றிடுதல் 
தன்னுயிரைத் தான்மடித்த வாறதுவா மென்றறிந்து 
இன்னினிய செய்க இசைந்து . 
நாயகத்தின் வேதமொழி நன்றாய்த் தினிதோதித் 
தாயகத்தில் வாழல் தகுதியாம் - மாயவனும் 
அன்னவரின் பக்கத் தமர்ந்து நலமருள்வான் 
சொன்னமொழி தேர்மின் சுகம் . 
இரக்கமுளான் வாழ்க்கை இனிதாம் புவியில் 
இரக்கமிலார் வாழ்க்கை இடியும் - மறக்காதீர் 
என்றும் இடும்பையுளார்க் கேற்ற நலஞ்செய்மின் 
பொன்றாப் புகழ்மேவும் போய் . 
இறைவன்பற் றில்லான் இதயமற்றுப் போவான் 
இறைவன்பற் றுள்ளான் இனிதே - மறையுணர்ந்தார் 
போற்றி செயும் வாழ்வு மலர்ப் பூங்கா தனிலுலவி 
நாற்றிசையி லுஞ்சிறப்பான் நாடு . 
பிணியாளர் தம்மைப் பிரியமுடன் கண்டே 
இனிதா முறைபேசல் இன்பம் -- புனிதமின்றி 
நாணி வெறுத்தாலே நாளைக்கே யுன்றனிட 
மேனி புழுக்குமென மேவு . 
நல்லமழை பெய்தாலே நானிலம் நன் றாய்ச்சிறக்கும் 
நல்லமழை இல்லாக்கால் நாசமுறும் --உள்ளபடி 
ஈச னருள் நினைந்து ஏற்றமுட னேதொழுதால் 
தேசஞ் செழிக்குந் தினம் . 


209 


210 


211 


212 


28 


நற்செயல்கள் செய்துவர நல்ல மழைசுரக்கும் 
துர்ச்செயல்கள் செய்தாற் றுளிவிழுகா - பற்பலரும் 
இன்ன நில தெரிந்து என்றும் பணிபுரிந்தால் 
மன்னவர்க்குத் துன்பமில்லை மன் . 

213 
பெய்யும் மழைமிகுத்துப் பெட்புடைய நற்பணியில் 
வையந் தழைப்பதிலே மாண்புண்டிங் - குய்யும் 
வழியறிந்து செல்லார் வகைகெட்டுப் போவார் 
பழியின்றி வாழப் பழகு . 

214 
நீரில்லா ஞாலம் நிலைகெட்டுப் போகுமே 
ஆறில்லா ஊரும் அழியுமே - பாரிற் 
பணமில்லான் வாழ்க்கைப் பலமின்றாம் என்றும் 
குணமில்லான் வாழ்க்கை கொடிது . 

215 
பருவமழை யில்லாவூர் பாழடைந்து போகும் 
பருவமறிந் தோதானும் பாழே- திருநெறியோர் 
சொல்லுணரான் பாழே சுருதியுண ரான்பாழே 
பல்லில்லான் சொல்லுரையும் பாழ் . 

216 
நல்லோர் பிறத்தல் நலமாம் புவிதனக்குப் 
புல்லோர் பிறத்தல் பெருந்துயராம் - வல்லோரைப் 
பேணப் பெருமைவரும் பேணாக்காற் றுன்புவரும் 
காணக் கிடக்குங் கதை . 

217 
நல்லோர் பிறந்தாலே நாட்டுப் பெயர் விளங்கும் 
புல்லோர் பிறந்தாற் புரையாகும் - நல்லோர் 
இதையுணர்ந்து நல்ல இதமுடனே வாழ்வார் 
சிதைவுடையார் காணார் தெளி. 

218 
ஆட்சிமொழி கற்றுயர ஆர்வமுறு அல்லாத 
வீழ்ச்சிமொழி கற்க விழையாதே - மாட்சியுடன் 
தொல்லுலகில் ஆட்சிமொழி தேர்ந்து தொழில் புரிதல் 
நல்லபலன் சேர்க்கும் நனி. 

219 
நல்ல பயிர்வளரும் நஞ்சையிலே நன்றில் லாப் 
புல்லுகளுந் தான்வளரும் போக்கதுபோல் - தொல்லுலகில் 
நல்லோரால் பிள்ளைகட்கு நல்லுரைகள் ஓதிடினும் 
புல்லோ ருரையும் புகும் . 

220 


29 


221 


ஒற்றுமையாய் நாட்டோர் உவப்புடனே தான்கூடிப் 
பற்றுடனே வாழப் பலன்கூடும் - ஒற்றுமைவிட் 
டெப்பொழுதுஞ் சாதிமத மிங்கியம்ப லால்நெறிதான் 
தப்பிதமாய்ப் போகுந் தடித்து . 
எல்லோரும் ஓரினமென் றெண்ணி மகிழ்ந்திருத்தல் 
நல்லோர் செயல் கும் நானிலத்தில் - புல்லோர் 
உயர்வுதாழ் வென்றிங் குரைத்துக் கெடுப்பர் 
அயர்வின்றி நீ நன் கறி . 
தொழிலுக்குத் தக்க துயர் நாமம் சூட்டி 
இழிவற்று வாழ்தல் இனிமை - பழியுடையார் 
சாதிப் பெயர் கூறிச் சங்கையற்று வாழுகிறார் 
ஏதிவர்க்கு நன்மை இயம்பு . 


222 


223 . 


நல்லமல ரோடிணைந்த நாறும் மணம் பெறல் போல் 
நல்லவரைச் சார்நதார் நலம்பெறுவார் - புல்லரிதை 
ஓரார் உயர்வனைத்தும் ஓரார் உயர்ந்தவரைச் 
சாரார் உயர்வதெங்ஙன் சாற்று . 

224 
மேலோர் வரலாறு மேதினியில் வாழ்ந்துவரும் 
கீழோர் வரலாறு கீழ்மையுறும் - நாளடைவில் 
உன்சரிதை எந்நிலையை உற்றிட வென் றெண்ணுகிறாய் 
நன் சரிதை யாக நட . 

225 
பிறக்கின்ற போது பெரிதும் மகிழ்வார் 
இறக்கின்ற போதிங் கெதற்கோ - கிரக்க முடன் 
கோவென் றழுகின்றார் கொட்டுகிறார் தட்டுகிறார் 
ஹுவை யறியார் குறி . 

226 
கற்றோர் வறுமையுறக் கண்டு தவா மானிடர்கள் 
கற்றோர் இறந்தாற் கதறுவார் - மட்டிகளுக் 
கென்னென்று சொல்லி எடுத்துரைப்பதில்வுலகில் 
கண்ணென்று கற்றோரைக் கார் . 

227 
அலையலயாய் எண்ணுகிறார் ஆசைவழி நின்று 
மலைமலையாய் வாங்குகிறார் மண்ணே - தலைசாய 
யாரோ யனுபவிப்பார் இன்னவரின் செல்வத்தை 
ஊரே யனுபவிக்கும் உன் . 

228 . 


30 


ஆலைக் கரும்பாகி ஆடிப் பொருள் சேர்த்து 
வேளையறிந் துண்ண விழையாமல் பேழைக்குள் 
பூட்டிவைப்பார் பொய்யுடம்பு போயினபின் வன்நெஞ்சர் 
வாட்டமின்றி யுண்பார் வளைத்து . 

229 
சீதேவி சேரச் சிறப்புண்டு யாவருக்கும் 
மூதேவி சேர முரண்படுமே- தீதேவிட் 
டாக மறையோதி யன்புநெறி யேபேணி 
வாகாக வாழ்வாய் மகிழ்ந்து . 

230 
தைரிய லட்சுமியைத் தான் கொண்டு நன்றெண்ணி 
ஐசுரியத் தோடுலகில் ஆர்வமுடன்- மயலகற்றி 
வாழ்வாங்கு வாழ வகைதேடி நிற்பவற்குத் 
தாழ்வாங்கு கிட்டாது தான் . 

231 
எல்லோரும் போற்றிடவே இவ்வுலகில் வாழமறை 
வல்லோருக் குண்டு வகையறியார்க் - கில்லையில்லை 
வெட்டுண்டு குத்துண்டு வேதனைகள் மிக்குண்டு 
பட்டுண்டு போவார் பதைத்து . 

232 
மண்ணுக்குள் நற்பொருளை வாரி வழங்கிடுவீர் 
விண்ணுக்கு நல்லருள மேலிடுவீர்- புண்ணியனும் 
வாழ்வளித்து நல்ல வகையா நலமருளி 
தாழ்வொழித்துக் காப்பான் தக . 

233 
உள்ளக் நாடுடையான் ஒன்றுக்கு மாகான் 
கள்ளக் குறும்பரவர்க் காசானே - உள்ளபடி 
நல்ல இரும்பும் துருப்பிடிக்கக் கேடுறுமால் 
உள்ளிருக்கும் வன்துருவை ஓட்டு . 

234 
நல்லோர் மனங்கலங்க நாட்டோர் வழிவகுத்தால் 
உள்ளோர்க்கிங் குள்ள நலன் ஓடிடுமே - நல்லறிஞர் 
நல்லுளத்திற் கின்பமதை நாம்தரவே இன்பமெல்லாம் 
புல்லவரும் நம்மையென்று பேசு . 

235 
கோபம் மிகுந்தோர் குணங்குறைத்து போவாரே 
கோபங் குறைத்தோர் குணமிகுவார்- கோபமதால் 
என்றும் இகழ்வென் றியம்பினர் நல்லறிஞர் 
கண்டுசினங் காத்திடுவாய் தான் . 

236 


த 


31 


237 


ஆகாரந் தன்னை அளவறிந் துண்டிடவே 
வாகாய்ப் பிணி நீக்கி வாழ்ந்திடலாம் - வேகாத 
பண்டமொடு மற்றும் பலகாரம் பச்சடிகள் 
தின்றவர்க்கு நோயணுகுந் தேர் . 
முன்னுண்ட சோறு முழுதும் செரிவுப்படப் 
பின்னுண்ண வேண்டும் பிரியமுடன் - மண்ணுலகில் 
பன்றிகள் போல் பல்லுணவை பற்றிப் புசிப்பதனால் 
மண்டிவரும் பன்நோய் மதி . 
பிணியின் கொடி தறியாப் பேதையர்போ லுண்டால் 
பிணிவந்து முற்றிடுமே போ .-- இனிதான 
நல்ல பசியறிந்து நல்ல ருசியறிந்து 
கொள்ளுணவே வெல்லும் பிணி , 


238 


239 


240 


211 


காலத்திற் கேற்பக் கணக்கறிந்து உண்டிடுதல் 
சாலச் சிறந்த தகவுடைத்தாம் - ஏலத்தில் 
விற்கும் பொருளின் விதமறிந்து வாங்குதல்போல் 
ஒக்கும் உயருணவை யுண் . 
மலர்தாவும் வண்டெனவே மங்கையர்தோள் மேவப் 
பலர்வாழ்வு கெட்டழியும் பாரில் - களறுவதை 
நன்றே யுணர்ந்து நலம்பெற் றிடவொருத்தி 
கொண்டுமனை கூடிடுவீர் கூர்ந்து . 
பூவுலகில் நல்லறங்கள் பூரித் தியற்றாக்கால் 
நாவுலர்ந்து நாளை நலிவுறுவீர் -- பாவுணர்ந்து 
நன்மனத்தோ டென்ரம் நலம்புரிய நல்லறங்கள் 
இன்னினிதே செய்வீர் இசைந்து . 
ஏனோ முயன்று பொருள் ஏற்றீர் புதைத்திடவா ? 
ஏனோ சடமானீர் ஏங்கிடவா - ஏனோ 
மறைகற்றும் புத்திபெற்றும் மாண்பிழந்து போனீர் 
சிறையிட்ட தோசெல்வச் சீர் , 
பொருள் பெற்ற நன்மை பிறரிடுக்கண் தீர்த்தால் 
அருள் பெற்ற நன்மையுயர் வாக்காம்- இருளடைய 
வைத்தாலே நெஞ்சம் வகைகெட்டுப் போயிடுமால் 
சைத்தானை வென்றிடுவார் தான் , 


2.12 


243 


244 


32 


ஏகமாய் எங்கும் இருப்பவனே நல்லொளியைப் 
பாகமாய் வைக்கப் பணிகின்றேன் சாகளவும் 
பொய்யுலகிற் பொற்செயல்கள் போற்றிப் புரிந்திடவே 
மெய்யறிவை ஊட்டு விரைந்து . 

245 
ஞானிகளே மாதங்கம் நன்றறியா மானிடர்கள் 
ஆணிகளே சிற்றிரும்பு ஆகுங்கால் - தேன தனிற் 
பால் கலந்த வாறதாம் பக்குவமார் ஞானிசெயல் 
தேள் விழுந்தாற் போன்மிழிஞர் சீர் . 

246 
துவக்கத்தில் நன்மை துயராகத் தோன்றும் 
பழக்கத்தில் மேன்மை படியும் - வழக்கத்தில் 
அன்புகொண்டு நல்ல அறத்தா றதுசென்றால் 
இன்புவரும் என்றும் இனிது . 

247 
கூழைக் குடித்துக் குடிசையிலே வாழ்ந்தாலும் 
காளை யென வாழ்வார் கணக் கறிந்தோர் - தாழையது 
காட்டுக்குட் பூத்தாலும் காண்பயனில் நன்மகிழம் 
வீட்டுக்குட் பூத்தாலும் மேல் . 

243 
உடம்பின் பெருமைகண்டு ஊர்த்தலைவ னாக்கத் 
திடமாய்க் குடியழிந்தே தீயும்- உடனாகக் 
கற்றுத் தெளிந்தோரைக் கண்டு தலை யாக்கிடுதல் 
முற்றும் பயனளிக்கும் முன் . 

249 
ஆட்சி விரும்புவதும் ஆன்றோர் கருத்துரை யே 
மாட்சியிறை வேண்டுவது மப்படியே - காட்சி 
அறிந்தே புவிவாழும் ஆன்றோரை நாடித் 
தெரிந்தே சிறப்படையத் தேர் . 

250 
தன்குறையைத் தானுணரத் தட்டி மறுத்திடுவார் 
பின்னொருவர் தன்குறையைப் பேசிடுவார்- நன்றே சொல் 
தன் குற்றம் நீக்கிப் பிறர் குற்றம் போக்குவதே 
நன்றுணர்ந்தார் செய்கையென நாடு . 

251 
ஊருக்கு ஞானம் உரைத்திடவே முந்திடுவார் 
சீருக்கு நேர்மாறு செய்திடுவார்- ஊருக்கு 
ஞானம் உரைக்கு முன்னே நன்னெறியி லேயுன்னைத் 
தானுலகம் போற்றிடவே சார் . 

252 


33 


அறியாதார் செய்த பிழைகள் பொறுத்தல் 
பெரியார் தம் கேண்மையெனப் பேசு - நெறியில்லா 
மூர்க்கர் முறைபிறழ்ந்து முன்கோபத் தோடுபிறர் 
ஆக்கஞ் சிதைப்பார் அறை . 

253 
பிள்ளைகள் செய்பிழையைப் பெரிதாய் மதித்தவரைத் 
தள்ளி மிதிப்பதொரு தண்டனையோ ? -நல்லபடி 
தீதுதனை நன்றெடுத்துச் செப்பியவர் நன்றுணர 
ஓதுதலே பண்பா முணர் . 

254 
நெஞ்சில் உரமில்லார் நேர்மைத் திறமில்லார் 
வஞ்சனைகள் செய்வார் வழிப்பறியும் - அஞ்சலின்றிச் 
செய்வார் சிறுதொழில்கள் செய்வார் சிறியவர்கள் 
உய்யும் வழியாதோ ஓர் . 

255 
அனுதினமும் நல்லிறையை அன்புகொண்டு வேண்டப் 
பனுவலொடு நற்கலைகள் பண்ணி - இனிதாக 
இங்கு நமக்களித்தே ஏற்றமிகத் தந்திடுவான் 
சங்கையுட னேயவனைச் சார் . 

256. 


தஞ்ச மடைந்தவர்க்குத் தக்க நலமளிப்பான் 
வஞ்ச மனத்தினரை வாட்டிடுவான் - வஞ்சமறும் 
நெஞ்சத்தோ டென்றும் நினைத்துப் பணிந்திடிலோ 
பஞ்சமிலா வாழ்வளிப்பான் பார் . 

257 
வஞ்சகத்தை நெஞ்சிறுத்தி வாழ்கின்ற மட்டிக்கு 
நஞ்சை அளித்திடுவான் நானிலத்தில் - வஞ்சகத்தைத் 
தள்ளி வெறுத்துத் தகைமையுடன் வாழ்ந்தோர்க்கு 
தொல்லையிலா நல்லருளீ வான் . 

258 . 
துன்பம் தொடர்ந்துவர அன்பு வைப்பார் நல்லிறைபால் 
இன்பம் பெருக இறையருள - அன்பு கொண்டு 
சிந்திக்க எண்ணார் சிறுமக்கள் செய்கையதால் 
வந்திடுமே துன்பம் வளர்ந்து . 

259 
செல்வச் செறுக்காய் செகமதிலே வாழ்வோரும் 
வல்வினையால் ஓடெடுக்கும் வாய்ப்புவரும் - நல்வினையில் 
வந்த பொருள் போகுமுன்னே வாரி வழங்கியறஞ் 
சொந்தமெனக் கொள்வீர் சுகம் . 

260 
செந் -3 


34 


இன்றிருப்பார் நாளை தினம் எங்கோ மறைந்திடுவார் 
மண்டுபொருள் கெட்டு மதியிழப்பார் - கண்டறிந்து 
வாழ்வு நிலையாமை வாகாய் அறிந்து பொருள் 
தாழ்வுறுமுன் செய்வீரறம் . 

261 
இளமை நிலையாது யாக்கை நிலையா 
வளமையு மப்படியே மன்னும் - உளபொழுதே 
சீர்மைச் செயல்புரிந்து செம்மை நெறிவளர்த்து 
நேர்மையாய் வாழ்வீர் நிலைத்து . 

262 
மண்ணில் புதைத்து நீ மாளாதே நற்பொருளை 
கண்ணிருந்தும் பாழ்கிணற்றில் கால்வைக்க - எண்ணாதே 
யாக்கைப் பயனறிந்து நன்றியற்றார் நற்செல்வர் 
மூக்கறுக்கப் பார்க்கும் முறை . 

263 
விந்தை எழிலுருவம் வீங்கி அழுகிவிடும் 
இந்த உடல் தனக்கா ஏங்கினாய் - முந்தியிறை 
பாதம் பணிந்து பகலிரவாய் நன்றியற்றி 
போதம் புனையப் புகழ் . 

264 
காளைப் பருவத்தே காத்துவரின் ஐம்புலனை 
நாளை உனக்கு நலம்பெருகும் - பேழைக்குள் 
இட்டபொருள் என்றும் இடம் மாறிப் போவதில்லை 
திட்டமுடன் கண்டு தெளி , 

265 
சிந்தனையை உள்ளிருத்தித் தேர்ந்தே நறும்பணிகள் 
விந்தையுறச் செய்து வினை முடிப்பாய் - மந்தமுடன் 
சிந்தனைகளின்றிச் சிறிதும் பணிபுரியார் 
இந்தப் புவிக்குச் சுமை . 

266 
கடன்கொடுக்கும் போதே கணக்கெழுதா விட்டால் 
உடைமை நிலைதவறி ஓடும் - உடனுடனே 
செய்யாத காரியங்கள் சீரழிந்து போகுமால் 
மெய்யாக நம்பி விடு . 

267 
கஞ்சாவும் கள்ளுங் கருதிக் குடிப்போர்க்கு 
நஞ்சே குடிவாழ்க்கை நாடுங்கால்- தஞ்சமென 
உள்ளத்துள் நல்லிறையை ஓயா தினிதோதக் 
கள்ள நிலை மாறுங் கரைந்து . 

268 


35 


வ. 


நல்லறநூ லோதாமல் நன்மை யியற்றாமல் 
உள்ளவா ரென்றும் உறங்கிடுதல்- நல்லதுவோ ? 
பொன்னே கொடுத்தும் பெறற்கரிய நற்பொழுதை 
கொன்னே கழித்தல் குறை . 

269 
சோம்பேறி யாகிச் சுகந்தேடி வாழ்ந்திடுதல் 
வீம்புடையார் செய்கை விளம்புங்கால் - தேம்பு நிலை 
விட்டவரே வெற்றிபல வேற்றவராம் கண்டுணர்ந்து 
இட்டமுடன் நன்றியற்ற வெண் , 

270 
எல்லா மறிந்தாலும் யார்க்கும் உரைக்காது 
நல்லோர் அடங்கி நடந்திடுவார் - புல்லரோ 
ஒன்றும் அறியா திருந்தும் உளறிடுவார் 
வென்றிபெறக் கல்வியிலே வீழ் . 

21 
கற்றமெனச் சொல்லிக் கடிது மகிழ்ந்திடுவார் 
திட்டமுடன் கற்றவரோ செப்பிடுவீர் - கற்றவர்கள் 
கல்விக் களவில்லை என்ப தறிந்து நிதம் 
கல்விபல கற்பார் கடந்து . 

272 
வித்திருந்தால் என்றும் விளை நிலத்திற் போட்டிடலாம் 
வித்தில்லார் எங்கு விதைத்திடுவார் - புத்திபல 
பெற்றவரே நல்லிறையைப் போற்றிடுவா ரல்லாதார் 
பெற்றமெனச் சற்றும் பெரிது . 

273 
ஐந்து வயது முதல் ஆய்ந்து படித்துவர 
ஐம்பதிலும் மேன்மை அருகிருக்கும் - ஐந்திலே 
கல்லாதார் என்றென்றும் கல்லாரே பொல்லாரே 
எள்ளாதார் யாரும் இலை . 

274 
ஓதுவார் கோடி உளறுவார் மாகோடி 
மோதுவார் அன்னவரிற் பல்கோடி - ஏதம் 
நிறைந்தாரை எண்ணிடுதல் நீணிலத்தில் ஏலா 
தறைந்திடுவாய் ஏதிங் கறிவு ? 

275 
கள்ளருந்தி வாழும் கருத்தில்லா மானிடரே 
கள்ளருந்த லென்றுங் கடும்பாவம் - கள்ளருந்தல் 
நல்லுடம்பை மாய்ப்பதொடு நல்வழியை மாற்றிவிடும் 
தள்ளி நட புன்குடியைத் தான் . 

276 


36 


பெண்ணவளைக் கண்டு பிரிய முடன் பேசிவர 
உன்னிடத்துக் காமவுணர் வூறுமே - அன்னதுதான் 
உன்னாற்றல் உன்னறிவு உன்னுறுதி மாய்த்துமனம் 
புண்ணாக்கு மென்றே புகல் . 

277 
சிந்தை தனையடக்கிச் சீறுடனே வாழ்ந்திருக்கத் 
தொந்தரவு ஏதுந் தொடராதே - இந்தநிலை 
காணா தலைவாரைக் காமன் கணைதொடுத்து 
மாணா வளறுய்ப்பான் மற்று . 

278 
காசு சதமென்று கார்புவியில் வாழ்வார்க்கு 
வாசி கிடைக்காது வையகத்தில் - நேசமொடு 
எல்லோர்க்கும் அன்புசெய்து என்றும் நலமியற்ற 
வல்லோனின் நல்லருள்வாய்க் கும் . 

279 
பணமுடையோர் என்றும் பயனடைய வேண்டின் 
குணமுடனே நல்லறத்தைக் கொள்வீர் - குணமின்றி 
வையகத்தில் வாழுகின்ற மனிதருக்குத் தீ நரகம் 
மெய்யாக வாய்க்கும் விளம்பு . 

280 


281 


282 


காவி யுடுத்திக் கயமை புரியாதே 
பாவியெனச் சுற்றிப் பதுங்காதே- ஆவியது 
காயம் விட்டோடுமுன்னே காம மதைவிடுத்து 
தாயனைய நல்லிறையைச் சார் . 
இல்லறத்தை விட்டெங்கும் ஏகித் திரிவதனால் 
வல்லவனின் பக்தி வளருமோ ? - உள்ளிருந்து 
நல்ல இருவினையும் நாட்டமுடனே செய்ய 
வல்லவனின் நல்லருள்வாய்க் கும் . 
விதியென்று சொல்லி நிதம் வீண்காலம் போக்கில் 
மதியில்லார் செய்கை வரைய - விதியென்ப 
தாதிசெய லானாலும் ஆர்வமது குன்றாது 
மேதினியில் நற்றொழிலை மேவு . 
விதியதனை வெல்ல விரும்புவோர் கூர்த்த 
மதியைப் பயன்படுத்தல் மாண்பு - விதியதுதான் 
முன்செய்த மாவினையா லாயிடினு நல்லறிவு 
வந்தவிடம் நீங்கும் மதி . 


28. ) 


284 


37 


மதியுடையார் என்றும் வருவினையை வெல்வர் 
துதிடையார் என்றும் துலங்கி - விதியதனை 
வெல்வர் வினைக்கேட்டை வெல்வார் இதையறிந்து 
செல்வாய் சிறப்பார் வழி . 

285 
முன்னுக் கொருவார்த்தை மேன்மையுட னேபேசி 
பின்னுக் கொருவார்த்தை பேசுகின்ற - உன்னாக்கைக் 
கட்டத் தெரிந்துவிடிற் காலமெலாம் நன்மைபல 
இட்டமுடன் எய்திடுவாய் எண் . 

286 
கணக்கறிந்து பேசிடுவோர் காசினியில் சில்லோர் 
கணக்கின்றிப் பேசிடுவோர் பல்லோர் - பிணக்கறவே 
சொல்வாய் பயனறிந்து சொல்வாய் அது பிறரால் 
வெல்லுந் தரமென்று விள் . 

287 
வில்லனென வந்து விளங்காத் தனம்புரியும் 
கள்ள மனத்தினரைக் கண்டறிந்து - உள்ளபடி 
நீக்கி யவருறவை நெட்டாற்றில் விட்டிங்கு 
தேக்கு பெரியோர் தெளிவு . 

288 
நல்ல கொடுவிடஞ்சால் நாகமதைக் காட்டுதற்கும் 
வல்லமையை நிபெறவே மாண்புகாண் - அல்லாக்கால் 
யாரும் மதியாரே அந்தோ உனைத்தூற்றிச் 
சீரைக் கெடுப்பார் தினம் . 

289 
நிறைகுட நீர் என்றும் நிலைகெட்டுப் போகா 
குறைகுட நீர் கொட்டும் குதித்து - திரையுலகில் 
கற்றறிந்த மேலோர் கலங்கி நிலைகுலையார் 
மற்றோர் குதித்தழிவார் மற்று . 

290 
நல்லோருக் கிவ்வுலகில் நாசக் கொடுமைசெயும் 
பொல்லாருக் கென்றென்றும் பொன்வழங்கும் - வல்லானை 
வாழ்த்த மறந்திருக்கும் மாயைவிட்டுத் தாள் பணிந்து 
வாழ்த்து முலகை மதி . 

291 


நல்லோர்கள் பெற்றதனம் நாட்டு நலம் வளர்க்கும் 
அல்லோர்கள் பெற்றதனம் ஆகாதே - தொல்லுலகில் 
வாழை பழுத்தால் மகிழ்வளிக்கும் காஞ்சிரங்காய் 
காவிற் கிடந்தாலென் காண் ? 

292 


38 


பொருளில்லா நேரத்தில் பேசிடுவார் ஞானம் 
பொருளுற்ற போதெதுவும் பேசார் - அருள்விட்டுத் 
தீதுபல செய்து தெருவெல்லாங் கூத்தடித்து 
மாதுபல நாடிடுவார் மன் . 

293 
நல்ல மதச்சின்னம் நாளும் அணிந்திடுவார் 
வெல்ல மெனவினிக்கப் பேசிடுவார் - எல்லோரும் 
போற்ற நடித்திருந்து பொல்லாத சூது செய்வார் 
தோற்றம் நிலக்குப் பொறை . 

294 
கஞ்சாப் புகைத்துக் கருத்தை அழித்திடுவார் 
நெஞ்சாரப் பொய்யை நெடிதுரைப்பார்- அஞ்சாது 
தீதுபுரிவார் தினமுங் குடித்தலைவார் 
ஏது பெருமை இவர்க்கு ? 

295 
கஞ்சிக்குக் காசு கிடைக்காத காலத்தும் 
கஞ்சா புகைப்பார் கருத்தாக - பஞ்சர் செய் 
புன்செயலால் அன்னவரின் பெண்டுபிள்ளை வாடியழும் 
நன்செயலோ விஃது நவில் . 

296 
நல்ல வழி நடக்க நாடுவார் கஞ்சாவை 
உள்ளுவரோ உள்ளார் உணருவீர் - பொல்லாத 
நோயைக் கொடுக்கும் நொடிக்குள் அறிவழிக்கும் 
மாயைப் பிசாசுமது மாய் . 

297 
பொய்யூரை நம்பிப் புளகமுறும் மானிடர்காள் 
மெய்யூரை நம்பி விரைந்திடுவீர் - பொய்யூரில் 
பொல்லாங்குந் தீதும் புரையும் மலிந்திருக்கும் 
இல்லையே மெய்யூரி லிஃது . 

298 
நெஞ்சை மிகக்கருக்கும் நேர்மை தனைவெறுக்கும் 
பஞ்சையர்போ லென்றும் பரிதவிக்கும்- கஞ்சாவின் 
தீமை தனையறிந்து தேகநிலை காத்திடுதல் 
சேமம் புகுவார் செயல் . 

299 
போதைப் பொருளருந்திப் புத்திகெட்டு நிற்பவரைப் 
பேதையரென் றெல்லோரும் பேசிடுவார் - ஆதலினால் 
நல்ல இசை கெடுக்கும் நஞ்சனைய எப்பொருளும் 
கொள்ள மறுத்தல் குணம் . 

300 


39 


தூய உடம்பைத் துயர்படுத்தும் தீயவழி 
ஞேயமதாய்க் கொள்ளல் நிலைகெடுக்கும் - பேயனைய 
பொல்லாக் குறுஞ்செயலின் போக்கறுத்தல் நல்லறிவு 
வல்லாரின் செய்கை மதி . 

301 
கற்றுத் தெளிந்து கயமை தனையகற்றி 
நற்றவத்தோர் போற்றுவழி நாடுவது- வெற்றியொடு 
வாழ்வின்பம் யாவும் வரைவின்றி நல்குமால் 
தாழ்வின்றிப் பேணல் தரம் . 

302 
திருட்டு மனத்தார்க்குத் தெய்வ அருளில்லை 
குருட்டுமனத் தார்க்குக்கோ ளில்லை - உருட்டும் 
புரட்டும் புரிவார்க்குப் போக்கில்லை இல்லை 
முரட்டுத் தனத்தினர்க்கும் முன் . 

303 
பொருளாசை ஓங்கப் புனிதமில்லை மண்ணில் 
அருளாசை ஓங்க அமையும் மருளாசை 
விட்டவர்க்குக் கிட்டவர்க்கு மேலோன் அருள் நினைவு 
துட்டருக்குத் தொட்டதெல்லாந் தேள் . 

304 
புத்தியுளா னென்றும் புனிதநிலை பெற்றிடுவான் 
புத்தியிலா னென்றும் புனிதமற்று இத்தரையிற் 
பேயா யலைந்து பெருமை தனையிழந்து 
நாயாய்த் திரிவான் நகைத்து . 

305 
வயதுபெருகுமுன்னே வல்லானை வேண்டித் 
துயரதனை நீக்கத் தொடங்கு - வயதேறி 
மூப்படைந்து வீழுமட்டும் மூர்க்க நிலையிலிருந்தாற் 
தீப்பயனே கிட்டுந் தெளி. 

306 
பிச்சை யெடுத்துப் பிழைக்குநிலை தன்னிலுமே 
கச்சிதமாய் வாழக் கடனாகும் - அச்சமொடு 
சோர்வு மனக்கலக்கம் சோம்பல் நிலைமழுங்கல் 
சீர்கெடுக்கு மென்றுந் தெரி . 

307 
ஞான நெறிநினைந்து நன்மை பெறவிழைந்தால் 
மோனமுங் கிட்டியே முக்திவரும்- ஞானச் 
சுடரின்றி மாயையெனுந் துன்னிருட்டைப் போக்கல் 
குடரின்றிச் சோறடைக்கு மாறு . 

308 


40 


3 


சிந்தனை என்றும் சிறப்பாய் மனத்திருத்த 
வந்தனை செய்வா ரகிலத்தோர் - சிந்தனையை 
விட்டொதுக்க மானிலத்தோர் விட்டொதிக்கித் தீயமொழி 
இட்டமுடன் சொல்வார் இடித்து . 

309 
எச்செயலைச் செய்ய இசைவுரினும் அச்செயலை 
மெச்சிடவே செய்தல் விளங்கறிவாம் -- ஒச்சமுறச் 
செய்யும் செயலெல்லாம் சீர் கெடுத்து வாழ்வருக்கிப் 
பையரவின் முன்னிருத்தும் பார் . 

310 
சின்னமத உயர்வாய்த் தேன் மொழியைக் கேட்டென்றும் 
அன்னை மகிழ்வாள் அளப்பரிதாய் - அன்னையெனப் 
புல்லா (மலடியிந்தப் போக்கறித லில்லைபோற் 
கல்லா ரறியார் கருத்து . 

311 
ஊக்கமுடன் நற்செயலை ஊன்றித் தினஞ்செய்ய 
ஏக்க மகன்றின்ப மேறிவரும்- ஊக்கமின்றிச் 
சோம்பேறி யாகிச் சுணைகெட்டு வாழுவது 
வீம்பர்களின் செய்கை விதி . 

312 
வறுமையிலுஞ் செம்மையாய் வையகத்தில் வாழப் 
பெருமை பெருகுமெனப் பேசே - அருமையுடன் 
முன்னோர் வகுத்தநெறி முற்றும் மறந்து செலத் 
தன்னேரில் நன்மை தரும் . 

313 
வெற்றுமொழி கொண்டு விரைந்தெங்கும் பேசுவது 
கற்றவரின் செய்கையல்ல கண்டுணர்மீன் .... கற்றறிவில் 
மூடர்களே புன்மை மொழிகள் புகன்றிடுவார் 
பீடுடையார் சொல்லார் பிறிது . 

314 
இந்த உலகமது ஏற்றம் பெருவதெலாம் 
சந்ததமும் பாட்டாளி தன்னுழைப்பால் -- வெந்ததனைத் 
தின்று கொழுத்துத் திரிபவரால் ஏது பயன் 
இந்த உலகுக் கியம்பு . 

315 
எண்ணித் துணிந்தெதையும் இங்கியற்றல் நன்றாகும் 
எண்ணித் துணியாக்கால் ஏற்றமில்லை- திண்ணமிது 
செய்குவாய் எத்தொழிலுஞ் சீர் தூக்கிச் சிந்தித்திங் 
குய்க்கும் வழியா முணர் . 

3 : 6 


41 


நாளையென்று நற்செயலைத் தள்ளாதே எக்காலும் 
நாளை நமன் நாளோ நம்நாளோ - மூளையுடன் 
செய்யும் செயல்களை நீ சீக்கிரத்தில் அன்றன்றே 
செய்துவிடு சீராய்த் தெரிந்து . 

317 
எல்லோரும் நந்நலமாய் என்றென்றும் வாழ்ந்திடவே 
உள்ளார எண்ணுகிறார் உண்மையிது - வல்லோனே 
செய்த வினைக்கீடாய்ச் சேர்க்கிறான் இன்பதுன்பம் 
கைதவர்கள் காணார் கதி 

318 
வாழ்க்கை யினிதாக வையகத்தி லே நடத்த 
ஆக்கை நலம் பெற்றோர் அருநெறிகள் - வேட்கையுடன் 
கொண்டு கடைப்பிடித்துக் கோதகன்று நின்றிடுவீர் 
என்றும் இனிமை வரும் . 

319 
பெற்று வளர்த்துப் பெருமைப்பட வைக்குமன்னை 
சொற்கேட்டு வாழல் துரிசறுக்கும் - சிற்றறிவால் 
அன்னை மனநோக ஆர்செய்த போதினிலும் 
துன்னிவருந் துன்பம் தொடர்ந்து .. 

32 ) 
கடமை மறந்தவர்க்குக் கண்ணியங்கள் ஏதிங் 
குடமை மறந் தார்க்குரிமை யுண்டோ ? - திட மனதாய் 
நல்லுரிமை நல்லுடைமை நந்நலத்திற் காய்என்றும் 
சொல்லரிய தாய்க்கடமை செய் . 

321 


எக்காலும் நெஞ்சத் தெழுங்காம வேட்கைதனை 
பக்குவம் தாயடக்கல் பண்பாகும் - சக்கரம் போற் 
சுற்றித் திரிந்தார் கமழிந்து சோர்வுபட்டு 
வெற்றுடம்பாய் வீழ்வார் மெலிந்து . 

322 
எண்ணிய எண்ணியாங் கெய்திமிக வாழ்வதற்குப் 
புண்ணிய வல்லோனருளைப் போற்றி செய்வாய் திண்ணமதாய் 
இஃதுறுதி சேர்க்கும் இனிமைதரும் வாழ்வினிலே 
வக்கிரங்கள் போக்கும் மதி , 

32 : 3 
உண்மைத் துறவிதனை யூட்டுவிக்கு மூரெல்லாம் 
புன்மைத் துறவிதனைப் போற்றாதே - அன்னதுபோல் 
கற்றறிந்தோர் போற்றுகின்ற கற்றோரைக் கல்லார்கள் 
வெற்றுடம்ப தாய்மதிப்பார் விள் . 

324 


42 


மக்கட் பணிசெயலே மாண்பார் துறவறத்தின் 
பக்குவமென் றோதும் பதமுணர்வீர் - நக்கனடித் 
தொண்டுமது வாகும் தூய அருள்ஞானம் 
விண்டுரைத்த தத்துவமு மாம் , 

325 
எழுத்தாளர் ஏற்றம் இனிதின் உணரார் 
கொழுத்தகருப் பன்றிகள் போற் கூடி - அழுத்தமுற 
எள்ளுவார் என்றும் இருட்டை ஒளியென்னும் 
புல்லரே யாவார் புரி . 

326 
குருசொல் மறையென்று கொண்டாடா மூடர் 
திருவின்றி மாள்வார் தெரிவீர் - குருவென்றும் 
ஆண்டவனின் தூதரென அன்றுரைத்த மெய்யுரையை 
வேண்டிமனங் கொள்வீர் விரைந்து . 

327 
சிந்தை தனையடக்கிச் சீராம் வழிநடத்த 
எந்த வினையும் இறும் பொடியாம் - சிந்தனையை 
நல்ல வழிநடத்த நாணகன்ற தன்மையினால் 
எள்ளுவரே புல்லருமற் றெண் . 

328 
என்றன் உளந்தனிலே ஏற்றவுயர் , கோவில் செய் 
துன்றனையே நான் தொழுவேன் உத்தமனே - விண்டமறை 
உட்பொருளின் தத்துவமே உண்மையாய் நீயெனக்கு 
விற்பனர்கள் போற்றுகலை விள் . 

329 
வேடந் தனைப்பூண்டு வேதனைகள் செய்பவரை 
மூடரென் றிங்கு முனிந்திடுவார் - வேடமதன் 
தன்மை தனக்கேற்பத் தக்கநெறி நிற்பதுவே 
நன்மையா மென்றும் நவில் . 

330 
என்றும் பெரியவரை ஏற்றுப் பணிந்துபணி 
நன்றதாய்ச் செய்ய நலம்வருமே - பொன்றிடச்செய் 
பாதகரைப் பற்றிப் பணிந்து நடப்பவர்க்குச் 
சாதகங்க ளில்லை சனி . 

331 
ஐம்புலனைக் கட்டி அடக்கிவிடு ஆண்டகைமை 
செம்புலநீர் போலச் சிறந்தொளிரும் - ஐம்புலனைக் 
கண்டபடி ஓடவிட்டாற் காட்டாற்று வெள்ளமென 
கொண்ட நெறி கொல்லுங் குறித்து . 

332 


43 


வீங்கும் பொருளையெலாம் வீணுக்கிரைப் போர்க்கிங் 
கோங்கும் பிணிபலவாம் உன்னிடுவீர் - பாங்குணர்ந்து 
நன்றுக் குதவும் நயனுடையார் நற்செல்வம் 
வென்றிக்கு வித்தாம் விளம்பு . 

333 
அன்புடையோர் எல்லா முடையாரிம் மானிலத்தில் 
அன்பில்லா ரொன்றும் அடையாரே - துன் பொழிய 
அன்புசெய்வீர் இன்புவரும் ஆரறங்கள் மிக்குவரும் 
தெம்புவரும் தேசுவரும் தேர் . 

334 
இருந்தும் வறியவர்க்கிங் கேதொன்றும் ஈயார் 
வருந்திப்பின் நோவாரே வாழ்வில்- பெருந்தனத்தை 
ஈந்து மகிழ்பவரே இவ்வுலகில் மன்னவராய் 
வாழ்ந்திடுவார் கண்டு மதி . 

335 
உள்ளுருகிச் சொற்பரவி உத்தமனைப் பத்திசெய்தால் 
விள்ளரிய நல்லுருவம் மேவிடுமே - கள்ள மனத் 
துள்ளிருக்கும் பேய்பூத மல்லால் ஒருசிறிதும் 
நல்லருளைக் காணார் நயந்து . 

336 
துன்பப் பெருக்காற் றுயருழக்க நேர்ந்திடினும் 
பண்பற்ற வார்த்தை பகராதீர் - அன்புற்று 
வல்ல இறையை மனத்திருத்த மாக்கடல்போற் 
கொல்லும்வினை நீங்கும் குறித்து . 

337 


துன்பம் கொடுத்தாரைத் தூசணிக்க எண்ணாமல் 
இன்பம் அவர்க்கீய எண்ணிவிட அன்பன் 
வளமீவான் நல்ல வரமீவான் மற்றும் 
பலமீவான் நாளும் பரிந்து . 

338 
அப்பா அரனே அகிலாண்ட பூபதியே 
தப்பா தெனையாளுந் தத்துவனே - எப்பாலும் 
போற்று முயர்பணிகள் பூரித்து நானியற்ற 
ஏற்ற வரமருள்வாய் இன்று . 

339 
பூவுலகும் பொன்னுலகும் பொன்றா தறிந்தவரை 
யாவுலகும் போற்றும் அறிந்துணர்மின் --பூவுலகம் 
நல்லறத்தாற் கண்டிடலாம் நன்மைதரு பொன்னுலகம் 
வல்லதவத் தாலறிய லாம் . 

340 


44 


எத்தனையோ மக்கள் இறந்தார் பிறந்தனரே 
அத்தனையும் வாழ்வியலில் ஆவதுவே - சத்துவமாய் 
யாருடைய நற்சரிதை நானிலத்தில் நின்றுலவும் 
சீருடையாய் கண்டுணர்ந்தே செப்பு . 

341 
ஆந்தை போற் கத்தி அலறிப் புலம்பிடுதல் 
மாந்தர் செயலில்லை மானிலத்தில் - சாந்தமுடன் 
நன்மொழியிற் பேசி நலம்விழைத்தல் என்றென்றும் 
கண்ணியத்தார் பெற்ற கடன் . 

342 
மிக்க உரையாடி வீண்வாதம் பேசிடுதல் 
தக்கவர்க்கு நன்றல்ல தானறிவீர் - எக்கணமும் 
சொல்லிற் 

பயன்விழைந்த சொல்லுக அல்லாக்காற் 
சொல்லா திருத்தல் சுகம் . 

343 
ஆதரவொன் றில்லா அனாதைக் குழந்தைகளை 
ஆதரித்துப் போற்றுகின்ற ஆர்வமுள்ளார் - தீதகன்று 
விள்ளரிய நன்மைபல மேவி இனிதடைந்து 
நல்லவராய் வாழ்வார் நனி . 

344 
மாந்தர் மனங்கனிந்து மாயவனை வேண்டிவரச் 
சாந்த மினிதளிப்பான் சற்குணனே -பூந்தூல் தான் 
மந்திக் கரங்கிடைத்த வாறெனவே துன்புற்று 
வந்தனையில் லான்கெடுவான் மற்று . 

345 
நீயன்றி என்குறையை நீணிலத்தில் யார் பொறுப்பார் 
தாயன்பை விஞ்சுந் தகைமையுளோய் - சேயன்யான் 
வேண்டுகிறேன் உன் நினைவும் மேலான நன்நெறியும் 
ஈண்டெனக்குத் தந்தாள் இனிது . 

346 
அந்நாளில் மக்கள் அறிவிழந்து நோகு நிலை 
கண்ணாரக் கண்டு கனிந்து நீ - செந்நாவின் 
நன் நபிதீன் நன்மறையும் நன்நெறியுங் காட்டுவித்தாய் 
இந்நாளும் அந்நிலை செய் வாய் . 

347 
நறிய மலர்மணத்தை நட்டோர் விழைவார் 
பெரிய தவத்தினரைப் பேணி - உரிமையுடன் 
வேண்டுவன செய்வார் வியன்புவியிற் புன்மலரை 
ஈண்டெவர்காண் தேடிடுவார் எண் . 

348 


45 


நன்முறையில் வாழ நலமுண்டே எக்காலும் 
புன்முறையில் வாழப் புனிதமில்லை - இன்நெறிக்கு 
வேதமது தந்தான் விளக்கிவைக்க ஞானிதந்தான் 
நீதமது கொண்டு நினை . 

349. 
தக்க பருவத்தே தான் பெய்யும் நன்மழைபோல் 
தக்க பருவத்தே தானீக - இஃதேதான் 
மேலுலக நல்வாழ்வை மேவியே முன்னிருத்தும் 
பாழுலகம் போகாதே பார் . 

350 
வல்லவன்யா னென்று மதிப்பாகப் பேசுகிறார் 
வல்லவன் யார் நல்லிறையே யல்லாமல் - சொல்லளவில் 
பேசிப் பயனென்ன பேதாய் அகங்காரம் 
வாசி கெடுக்கும் மதி . 

351 
மண்டுக் கறிவூட்ட மாயவனே ஏதுவழி 
கண்டுரைத்தாய் இங்கே களறுவாய் - விண்டுரைத்த 
வேதத்தில் மூடர்தமை மேலாக்க ஏதுநெறி 
ஓதித்தந் தாயதனை ஓது . 

352 
நாற்றச் சடலத்தை நானெடுத்து வாடுகிறேன் 
மாற்று வழியிலையோ மாதவனே-- கூற்றம் 
வருமுன்ரோ உன்னருளை மாண்புடனே தந்து 
பெறுமாறு செய்வாய் பெரிது . 

353 
துட்ட னெனப்பலரும் தூசிக்க வாழாமல் 
கட்டளையை நன்றியற்றி கண்ணியமாய் - இட்டமுடன் 
நன்மைபல எய்தும் நலஞ்சால் பிறப்பெடுத்த 
துண்மை நிலை யிஃதா முணர் . 

354 
எல்லாச் சாயத் தினிதான வேதமெல்லாம் 
பொல்லாக் குறும்பகற்றும் போதமொடு - வல்லானின் 
நல்லருளை எய்துகின்ற நன்னெறியும் சொல்வதல்லால் 
உள்ளபடி தீதொன் றிலை . 

355 
தீய களவகற்றத் தேரார் பிறர் பொருளை 
ஞேயமுடன் கொள்ள நினைப்பரே தூயவர்கள் 
இந்த நினைப்பை இதயத் திருத்தாரே 
மந்திரம் போற் செல்வவரி னும் . 

356 


46 


மனத்தில் உறுதியுடன் மண்ணுலகில் வாழ 
கணத்தில் நலமெல்லாங் காண்பீர் - பிணக்குடனே 
உள்ளத் துறு தியின்றி ஊரெங்குஞ் சுற்றிடினும் 
எள்ளளவும் நன்மையிலை எண் . 

357 
அல்லாஹூ வென்றே யனுதினமுங் கூறிவர 
எல்லா நலமும் இனி வரும் - பொல்லாத 
காதலிசை பாடக் கருத்தழிந்து மண்ணுலகில் 
நீதமின்றிப் போவீர் நினை . 

358 
நன்முயற்சியுள்ளோனே நாளும் நலமடைவான் 
நன்முயற்சி யில்லான் நலம்பெறான் - உண்மையறிந் 
தென்றும் நறும்முயற்சி ஏற்றமுட னேசெய்து 
நன்றடைதல் நல்லார் கடன் . 

359 
குறிப்பறிய வல்லான் குவிதனத்தோ டென்றும் 
சிறப்புடனே வாழ்வான் தெரிவாய் - குறிப்பறியான் 
மங்கி வறுமையுற்று மண்ணுலகில் என்றென்றும் 
பங்க மடைவான் பதைத்து . 

360 
மற்றோர் நிலையை மதிநுட்பத் தாலறிவான் 
கற்றோர் புகழுங் கருத்துடையான் - மற்றோன் 
இருந்தும் பயனில்லை ஏற்றமது காண 
இறந்து படுதலே ஏற்றம் , 

361 
முகத்தின் குறிப்பறிவோன் முக்காலும் மேலோன் 
முகத்தின் குறிப்பறியான் முட்டாள் - செகமறிந்து 
வாழ்வாரே வாழ்வார்க ளல்லால் வகையறியார் 
வாழ்வாரே யாவாரோ மற்று . 

62 
உள்ளக் கருத்ததனை உன்னிப்பாய்க் கண்டுணர்வோர் 
தொல்லுலகம் போற்றுகின்ற தூயவரே- அல்லார் 
இழுக்கடைந்து நொந்தே இகத்திற் றிரிவார் 
முழுக்க அழுகுங் கனி . 

363 
துன்பந் தொடர்ந்து வரினுந் தயங்காது 
இன்புடனே நற்பணிகள் இங்கியற்று- துன்பமது 
வெட்கித் தலைகுனிந்து வேதனையா மாழ்கடலிற் 
சிக்கித் தவிக்குந் தினம் . 

364 


47 


வல்லாண்மை யாளர் வருந்துன்பத் தாலழுகார் 
புல்லாண்மை யாளர் புலம்பியே - எல்லாரும் 
சீச்சீ எனவெறுக்கத் தேம்பிடுவா ரிவ்வுலகின் 
மாட்சி இது வன்றாம் மதி . 

365 
ஒருமனத்தோ டுன்னை உருகியான் வேண்டத் 
திருமனத்தைத் தந்தாய் திருவே - பெருமையிலார் 
உன்னை நினையா துருகி வழிபடார் 
மண்ணையாய் வாழ்வார் மலைத்து , 

366 
திட்டமுடன் நற்றொழிலை சீருடனே செய்துவர 
நட்டமேது மின்றி நலமடைவாய்- திட்டமொன்றும் 
இல்லா தியற்றுகின்ற எப்பணியும் வெற்றிபெறா 
தல்லலுறுங் காண்பா யறிந்து . 

367 
நாடு நகர்பலவும் நாட்டமுடன் சென்று பொருள் 
தேடிக் குவித்துத் தெரிசிப்பார் - பாடுபெறும் 
நன்று நினைந்தொழுகார் நாட்டமுடன் வேசிமனை 
சென்று கிடப்பார் சிதைந்து . 

368 
ஈசா உனதருளை ஈயெனவே நாயகனும் 
ஏசாச் சிறப்பை இனிதளிப்பான் - தேசாரும் 
உன்னருளை வேண்டா துலுத்தருக் கென்னளிப்பாய் 
துன்னிருளை யில்லாற் றுணிந்து . 

369 ) 
சந்தித்து நண்பர்களை சாந்தச் சலாமதுதான் 
முந்தியிங்கு கூறு முகமலர்ந்து- சந்ததமும் 
சேமம் விசாரித் தினிதேகல் நன்றிதுவே 
ஏம்மிது நட்புக் கியம்பு . 

370 
சோதி முகம்மதருள் சோதிக்க நீவிரும்பின் 
நீதியுடன் புர்க்கானை நீணிலத்தில் - ஓதிவிடு 
எல்லா விபரமு மேற்றமுட னங்குளதால் 
வல்லார்கள் போற்றவாழ் வாய் , 

371 
ஆலம் படைத்த இறைவன் அதை நலமாய்ச் 
சீலமுடன் காப்பான் தினந்தினமும் - ஞாலமிசை 
அல்லலறுத் தாண்டிடுநல் லாண்டவர்க்கிங் காலயங்கள் 
விள்ளரிதாய்க் கட்டிடலே மேல் . 

372 


48 


373 


மொக்கு மலர்ந்துமணம் மோகனமாய் வீசுதல்போல் 
பக்குவஞ்சேர் நற்பணியும் பாரினிலே - எக்கணமும் 
வீசி மணம்பரப்பி மேலாம் இசைசேர்க்கும் 
வாசியுடன் காண்பாய் மகிழ்ந்து . 
எங்கும் நிறைந்தவனே ஏக பராபரனே 
சங்கை மிகுக்குந் தயாபரனே - இங்கிதமாய் 
வாழும் வகையறியா மானிடர்கள் நன்னெறியைச் 
சூழறிவை யீவாய் சுடர்ந்து . 
இத்தரையில் எத்தனையோ ஏற்றவுயர் ஞானியரைச் 
சித்தமுடன் கொண்டுவந்த செம்மலே - உத்தமமாய் 
என்னையும் அவ்வழிக்கே இட்டுச்செல் பற்றுட னே 
மண்ணுலகம் போற்றும் மகிழ்ந்து . 


374 


375 


தேசம் புகழுஞ் சிறப்புமறை தந்திட்ட 
பேசரிய ஞானப் பெருங்கடலே - நேசமுடன் 
எல்லோரும் நன்றெண்ணி இங்கினிதாய் வாழ்ந்துயரப் 
பொல்லா நெறியதனைப் போக்கு . 

376 


வஞ்சி மடக்கொடியாள் வாகாய் முறுவலிக்கக் 
கொஞ்சி நீ பேசக் குதிக்கிறாய் - பஞ்சையே ! 
இன்பம் அதிலில்லை ஏற்ற இறைப்பணியில் 
இன்பம் பலவுண்டென் றெண் . 

377 
மார்க்க நெறிபேசி வையகத்திற் காசுபணம் 
சீக்கிரத்தில் தேடிச் சிறக்கின்றார் --பார்க்கையிலே 
நல்லவரைப் போல நடிக்குமந்த மானிடர்போல் 
தொல்லுலகிற் கண்டதில்லை சொல் . 

378 
சொன்ன மறையுணர்ந்து சுந்தரஞ்சேர் நாயகனை 
எண்ணித் தொழுவதில்லை இவ்வுலகோர் - திண்ணமுடன் 
காசதனைச் சேர்த்துக் களித்துத் திரிந்திடவே 
ஆசுறுவார் என்னே அறை ? 

379 
ஞான மடைந்துயர நல்லவுயர் நாயகனைக் 
காணக் கனிந்து கருத்துடனே - தானுருகி 
நன்கு வழிபட லே யல்லாற் பிரிதினால் 
ஒன்றும் பெறுவ திலை . 

380 


49 


நன்னயஞ் ? சர் பொற்பணிகள் நாட்டமுட னேசெய்து 
இன்னினிதே வாழல் இனிதாகும்- குன்னியிருந் 
தொன்றும் புரியா துழன்று திரிவதுதான் 
நன்றில்லை கண்டு நட . 

381 
நட்புடனே வேண்ட நலமுணர்த்தும் நாயகனும் 
பெட்புடனே வந்து பெருமைசெய்வான் - விற்புருவ 
மாதே இறையருளை மாணப் பெறாதார்க்குத் 
தீதே பெருகுந் தெரி . 

382 
ஆதார மானவனே ஆண்டவனே சொல்லறிய 
வேதாதி வேதம் விளம்பியோய் - பேதாதி 
பேதங்கள் நீக்கி பெருமிதமாய் வாழ்ந்திடவே 
போதங்கள் தந்தாள் புரிந்து . 

383 
சித்தாந்தத் துண்மை தெரிந்து தெளிவடைய 
வித்தாந்த மேன்மை விரித்தறிய - புத்தமுத 
ஞானப் பெருங்கடலே நன்றெனக்கு நீயருள்செய் 
மோனத் தவத்தே முடிகி , 

384 
வேண்டும் விளக்கமெல்லாம் வித்தகமாய் தண்மறையில் 
ஆண்டமைத்துத் தந்தாய் அளப்பரிதாய் - வேண்டியறிந் 
திந்தப் புவிவாழ்வில் ஏற்றம் மிகவடைய 
சிந்தனையை நன்றெனக்குச் செய் . 

385 
மெத்தப் பணிந்துன்னை வேண்டுகிறே னாண்டவனே 
சித்தமது வைப்பாய் திருவுடனே - எத்ததியும் 
உன்னை நினைந்துள் ளுருகி வழிபடவே 
என்னை வழிநடத்தென் றுமே . 

386 
தீனின் வழியைத் தெரிந்தொழுக மாட்டாது 
வீணில் அலையுமிந்த வீணனைத் - தூணதனில் 
கட்டி யடித்துக் கருத்தை அறிவுறுத்திக் 
கெட்டியாய் வாழக் கிளத்து . 

387 


நல்லநெறி யுண்டு நலமான மாமறையில் 
உள்ளி யுயர உணராது - எல்லையற்ற 
ஆசைவழி பட்டிங் கடாத புரிகின்றாய் 
மாசை யகற்று மதித்து . 

செந் -4 


388 


50 


நாடிப் பலநன்மை நாட்டமுட னேசெய்யும் 
தேடற் கரிய திறமருள்வாய் - மாடெனவே 
புல்லுண்டு வாழும் புரைமிகுத்த புல்லனை நீ 
தள்ளி வெறுக்காதே தான் . 

389 
எங்குளான் எங்குளான் எங்குளான் என்றிறையை 
பங்கமின்றித் தேடியே பார்த்தேன்யான் - எங்கெங்கும் 
இல்லையே நல்லோர் இதயத் திருப்பதல்லால் 
நல்ல இறைவன் நயந்து . 

390 
நெஞ்சத்தில் வஞ்சமின்றி நேர்மை வழிநடந்தால் 
அஞ்ச வருவதங் கொன்றிலையே - நெஞ்சத்தில் 
வஞ்ச மிருந்தால் வழியெல்லாம் மாயந்தான் 
துஞ்சுமட்டுந் தீராத் துயர் . 

391 
கொஞ்சிக் குழைந்து குழந்தையிடம் பேசிடவே 
அஞ்சுகம்போ லென்று மதுவளரும்- அஞ்சுமொழி 
கூறி யதட்டக் குழந்தை நடு நடுங்கி 
வீறியழு தோடும் விரைந்து . 

392 
பாவிகளைப் பார்த்துப் பயந்தஞ்சி ஓடாதே 
பாவியவர் சொற்காய் நடுங்காதே - பூவிதனில் 
வாழுமட்டும் பாவியரை வாட்டி வழியுணர்த்து 
சூழும் இசைகள் சுடர்ந்து . 

393 
வேசம் பலபோட்டு வேண்டா வினையியற்றிக் 
காசுபல சேர்க்கும் கயமையீர் ! - தேசுபெற 
வேண்டின் இனிதே வினைத்தூய்மை வேண்டுமே 
தாண்டின் தகைமை கெடும் . 

394 
நாணயமும் வேண்டும் நலமார் வினைவேண்டும் 
+ ன நிலை போக்கும் இசைவேண்டும் - காணரிய 
நல்லொழுக்கம் வேண்டும் நடையிற் சிறந்துயர்ந்த 
இல்லொழுக்கம் வேண்டும் இனிது . 

395 
நல்ல குணவானாய் நானிலத்தில் வாழ்வாரை 
வெல்லுந் திறமெவர்க்கு மேவுங்காண் - உள்ளவரை 
குன்றின் சுடர்விளக்காய் கோதகன்றி வாழ்வொளியைக் 
கண்டிடுவார் நல்லோர் கருது . 

396 


51 


செய்ய திருவிருக்கும் சேர்ந்த இசைமிளிரும் 
வையம்பரவி மகிழ்ந்திருக்கும் - தெய்வமுங் 
கொண்டாடிப் போற்றும் குணமுயர்ந்த நல்லோரை 
விண்டோருங் கொண்டாடு வார் . 

397 
வல்லவனின் நல்லருளை வாகாய் இனிதடைய 
உள்ளுருகி நன்றுதொழல் உத்தமமே - இல்லையெனில் 
நாதியற்ற பேய் போல நானிலத்தி லேசுற்றி 
வீதி நடு வில்மாய்வாய் விள் . 

398 
ஐயமற நூல் பலவும் ஆராய்ந் தினிதோதச் 
செய்யறங்கள் தோன்றும் சிறப்பாக - உய்யும்வழி 
கற்றுக் கணித்தாய்ந்து கண்ட திரு நல்வழியில் 
உற்று நடந் தாலுயர லாம் . 

399 
ஊற்று நீர்க் கேணியதில் ஊறுநன்னீர் தானிரைக்க 
சோற்றையள வுண்ணச் சுகம்வருமே - தேற்றமுடன் 
தீமைகளை நீக்கித் தெளிவு பெற நல்லிறையைத் 
தூய்மையுடனே வணங்கு வீர் . 

400 
சோறாலே யாக்கை சுகம்பெறுமே நற்பயிரும் 
நீராலே விளைந்து நிலையுயர்த்தும் - ஆறாலே 
ஊருஞ் சிறக்கும் உயர்ந்த பெரியோரால் 
பாருஞ் சிறக்கும் படி . 

401 
பிச்சை யெடுத்தும் பெரும்பணஞ்சேர் மானிடரே 
நிச்சயமாய் ஈசன் நெருப்பதனில் - பச்சமின்றித் 
தள்ளி மிதித்திடுவான் தாரணியிற் றீயவழி 
உள்ளிப் பொருள் சேரா தீர் . 

402 
அறஞ்செய்யும் மாண்பினரே ஆண்டவனைச் சேர்வார் 
அறஞ்செய்யார் ஆழ்நரகத் தாழ்வார்- திறமறிந்து 
நல்லறங்கள் செய்து நலம் பெறுவீர் இல்லையெனில் 
புல்லராய்ப் போவீர் புரை . 

403 
பள்ளிபல கட்டிப் பலபாட மோதுவிப்பீர் 
உள்ளியுள்ளி நல்லறங்கள் ஊக்குவிப்பீர் - சொல்லரிய 
நாயகனை வேண்டித் தொழுகைசெய்ய நற்பள்ளி 
ஞேயமுடன் கட்டல் நெறி . 


404 


52 


405 


406 


407 


408 


கஞ்சாப் புகைத்துக் கதறித் திரிவோரே 
கஞ்சாவா லாய பயனென்னே - கஞ்சாதான் 
உள்ளங் கருக்கும் உடல்கருக்கும் நல்லறிவைப் 
பள்ளத்தில் வீழ்த்தும் படி . 
கஞ்சாப் புகைக்கக் கடுங்கவலை நீங்குமென 
அஞ்சாது சொல்லுகிறார் ஆய்வில்லார் -கஞ்சாவை 
நஞ்சென் றுரைத்த நயமுணர்ந்தா லல்லவோ 
அஞ்சுவார் கஞ்சாவுக் காங்கு . 
பாட்டொருவர் பாடப் பலபேர் அருகிருந்து 
கேட்டுக் கிருகிருத்துக் கீழ்வீழ்ந்து - நாட்டமுடன் 
மற்றுமோர் தம்மடித்து மண்டை தனையுடைத்துக் 
சுற்றியே வீழ்வார் சுளித்து . 
கல்லாதார் நெஞ்சிற் கடவு ளிருக்காரே 
கல்லாதார் சொல்லிற் கருத்தெதுவும்- நில்லாதே 
கல்லாதார் மாமூடர் கல்லாதார் பொல்லாதார் 
கல்லாமை நீக்கக் கடன் . 
நட்டார் பிழைபொறுத்தல் நட்பிற் கிலக்கணமாம் 
ஒட்டார் தமைவிலக்கல் உத்தமமே - பட்டாங்கு 
பேணி நடத்தல் பெருமையாம் தீதுசெய 
நாணி ஒதுங்கல் நலம் . 
நல்ல இளமைப் பருவங் கடக்குமுன்னே 
உள்ளுவந்து நற்கலைகள் ஓதிவிடு - இல்லையெனில் 
கல்வி வளரா கலையுந் தெளிவு பெறா 
செல்வம் பெருகா சிதை . 
மாசு மனத்தினரை வைர ஒளியூட்டித் 
தேசுபெற வைக்குந் திருத்தொழுகை - ஆசின்றிச் 
செய்து சிறப்படையத் தெய்வ அருள் கொழிக்கச் 
செய்துவிடு பள்ளி சிறந்து , 
சிந்தித் தெதையும் தெளிந்துவிடு தேராமல் 
மந்தனாய் வாழல் மதிப்பில்லை - அந்தரமுஞ் 
சென்றுலவி நிற்குஞ் சிறப்புடைய சிந்தனையே 
நன்று தரு மென்று நவில் . 


409 


410 


411 


412 


53 


வல்லான் திருநோக்கே வாழ்விப்ப தல்லாமல் 
பொல்லாக் குறும்பர் புலை நோக்கோ - தொல்லுலகை 
வாழ்விப்ப தாமோ மதிப்புடையீர் ! சிந்தித்துத் 
தாழ்வகற்றி வாழ்வீர் தக . 

413 
உண்மை நெறியதனை உள்ளத் திருத்தாமல் 
புன்மை மனத்திருத்தல் பொல்லாப்பே- நன்மைபெற 
எவ்விடுக்கண் வந்தாலும் எப்போதும் உண்மைநெறி 
செவ்வியதாய்க் கொள்ளல் சிறப்பு . 

414 


தங்கத்தோ டைம்பொன்னைத் தான்கலந்து விற்கின்ற 
இங்கிதமில் மாந்தர் இருக்கின்றார்- மங்கிவரத் 
தங்கத்தின் மாண்பும் 

தகாகலப்பின் புன்மாண்பும் 
சங்கையின்றித் தானறிய லாம் . 

415 
நன்மை பலவளிக்கும் நன்மைபல கூட்டுவிக்கும் 
உண்மைநெறி யென்றே உரைத்திடுவார் - உண்மையிலே 
பொய்யும் புரட்டும் புரிந்துகெடுவார் சொல்லை 
வையமறி தல்மாண்பாம் மற்று , 

416 
என்பிழைகள் நீக்கி இதயத்தைச் சுத்திசெய்து 
துன்பகற்றி வாழத் தொடர்ந்தருள்வாய் - மன்பதைக்கு 
வாழ வழிகாட்டும் வள்ளலே நீ யல்லால் 
வீழும் உலகம் விரைந்து . 

417 
எங்கும் நிறைந்தவனை எண்ணித் துதித்துவிடின் 
பங்க மகன்று பலம் பெருகும் - கங்கையுடன் 
நற்றொழுகை நல்லிறையை நல்லுளத்தில் வைத்திருக்க 
உற்றவழி என்றே உணர் . 

418 
நன்மை பெருகவென நாட்டமுடனே விமனில் 
உண்மையுடன் கூற உயர்வுவரும் - செம்மை 
ஒருமை மனத்துள் உயர்ந்தொளிரு மீசன் 
பெருமை அருளெனவே பேசு . 

419 
என்னுளத்தை விட்டெங்கும் ஏகாம லென்றென்றும் 
நண்ணி இணைந்திருப்பாய் நாயகனே ! - உண்மையாய் 
உன்னைத் தவிர்த்தொன்றை உள்ளவில்லை உள்ளத்தில் 
என்னைக் கடைத்தேற் றிவண் . 

420 


54 


421 


பள்ளியொன்று கட்டியே பார்த்து மகிழ்ந்திருக்க 
உள்ளுகிறேன் எண்ணம் உருப்படவே - விள்ளரிய 
மாதவா தேவா மயக்கம் தனையகற்றும் 
போதகா நீயே புணை . 
நன்றெனவே ஒன்றைநீ நாடி யறிந்தபின்பு 
என்றும் அதைமாற்ற எண்ணாதே - வென்றிபெற 
வேண்டின் உறுதிமனம் வேண்டும் நிலைமாறில் 
தூண்டியிற் பட்ட கயல் . 


422 


மாளாத் துயரடைந்தும் மற்றோர் துயர் துடைத்த 
தாளாளர் கேண்மை தனையுணர்ந்து - ஞாலமிசை 
தொண்டுபல செய்து துயரகற்றி வாழவைத்தால் 
எண்டிசையுங் கிட்டும் இசை . 

422 
அஞ்சுவதஞ்சி அடங்கி நிற்கும் ஞானியாரைத் 
தஞ்ச மடைந்தார்க்குச் சத்துண்டாம் - கொஞ்சமும் 
ஞான உணர்வில்லா நாயனையார் தங்களுக்கிங் 
கீனமே கிட்டும் இசைந்து . 

424 
கற்றோரே மேலோர் கருத்துயர்ந்தா ராதலினால் 
மற்றோரே கீழோர் மதித்தறிவாய் - முற்றாக 
ஒன்று மறியாதார்க் கொன்று முயர்வில்லை 
என்றுமுயர்ந் தோர்க்கலைஞ ரெண் , 

425 
செல்வந் தனைத்தேடல் என்றுஞ் சிறப்பாகும் 
செல்வ மிலார்க்கிரப்புத் தேடிவரும் - பல்வழியும் 
செல்வமே சேமமது சேர்ப்பிக்கு மாதலினாற் 
செல்வந் திரட்டவழி செய் . 

426 
இப்புவியில் வாழுகின்ற மாந்தரெல்லாம் என்றென்றும் 
தப்பின்றி நற்றொழுகை தானியற்றி - செப்பமுடன் 
வாழல் கடமை மதிக்காதார் செய்கையிலே 
ஊழல் மலிந்து விடும் . 

427 
ஈயாத கஞ்ச இருட்டுளத்தார் தீயவர்க்கு 
ஓயா துவந்தீவார் தம்பொருளை -பேயாக 
வாழும் இவர்க்கென்றும் மா நரக மங்குமிங்கும் 
சூழும் படர்ந்து சுனைத்து , 

428 


5.) 


| 


நல்லறத்தை நன்றியற்ற நல்லிசையை நாடாதார் 
புல்லறத்தைப் போற்றிப் புரிந்திடுவார் - தொல்லுலகில் 
நன்று செய்யார் கெட்ட நரகடைவார் நன்று செய்வார் 
என்றும் மகிழ்ந்திருப்பார் எண் , 

429 
கல்விப் பெருக்கத்தாற் காணப் பெருமைவரும் 
செல்வப் பெருக்காற் றிருவளரும் - பல்வழியும் 
கல்விப் பொருளும் கணித்தசெல் வப்பொருளும் 
வல்வலிமை மிக்குடைய தாம் , 

430 
சித்தின் நிலையனைத்தும் தேறித் தெளிந்தவர்க்கு 
மெத்தப் புகழ்வளரும் மேதினியில் - பத்தரையன் 
தங்க மவரப்பா தண்கதிரார் மாமதிபோல் 
எங்குஞ் சிறப்பார் இருந்து . 

431 
சோதிச் சொரூபமதைச் சோதித்து நீயறிந்தால் 
ஆதி யறியு மறிவுவரும் - பேதித் 
திருந்தால் எதுவும் பெருமை கிடையா 
வருந்தி யறிய முயல் . 

432 
வெள்ளம் வருமுன்னே மேவிக் கரைகட்டு 
உள்ளம் கெடுமுன் உறுதிசெய் - பள்ளத்தை 
நோக்கிச்செல் நீரெனவே நொய்மையை நாடுமுளம் 
சீக்கிரத்தில் செம்மை வளர் . 

433 
எவ்வருடம் எம்மாதம் எந்நாளோ எவ்வழியோ 
கவ்வ வருமெமனைக் கண்டறிவாய் - இவ்வுலகில் 
யாரேனு மில்லா திருப்பதால் சீராகப் 
பாரோர் புகழ்பணியைப் பார் 

434 


சொல்லும் உயர் மொழியின் சூட்சமத்தை நீயறிந்து 
அல்லும் பகலும் அயராதிங் குள்ளுருகித் 
தேவனை வேண்டித் தெரிசித் திதம்பெறுவாய் 
பாவ மகலும் பரிந்து . 


435 


ஈகை தொழுகை இருக்கை உணர்கையிவை 
வாகுபெறச் செய்பவர்கள் மானிலத்தில் - ஆகமஞ்செய் 
தேவரே யாவார் தெரிந்துலக மாந்தரே 
தேவராய் வாழ்வீர் தினம் . 

436 


56 


ஈத்துண்ணும் பண்பதுதான் யார்க்கிருந்த போதினிலும் 
நேர்த்தியிவர் வாழ்வு நிலைத்திடுமே - சீர்த்தியொடு 
மண்ணுலகில் விண்ணுலக மாண்புகழைப் பெற்றிருப்போர் 
எண்ணரிய நல்லறஞ்செய் வார் . 

437 
நட்பின் நலமறிந்து நாளும் எவருடனும் 
நட்பியற்றிவா ழல் நலமாகும்- நட்பில்லா 
மாந்தர்உலகில் மரம்போற் கிடப்பராற் 
சாந்துணையும் நட்பு நிலை சார் . 

438 
ஏனிப் படியிங் கிழிவு நிலை மேவுகிறீர் 
மானப் பதங்கெடுத்தல் மாண்பாமோ ? -தோணியின்றி 
ஆற்றைக் கடத்தல் அறிவுடைமை யாகுமோ ? 
சேற்றைப்பூ சாதீர் தினம் . 

439 
தெய்வம் பலவுண்டென் றேயிங்கு செப்புகிறார் 
தெய்வ நிலை காணாத் தெளிவிலார் - தெய்வமது 
ஒன்றே எவர் தொழிலும் ஒன்றே என நினைந்து 
நன்றே பணிமின் நடந்து . 

440 
தெய்வமது உண்டெனத் தேரின் தெளிந்து நீர் 
தெய்வப் பணிகள் தினஞ்செய்மின் - உய்யுவழி 
ஈதே இதையறிய எண்ணா திருப்பரேல் 
தீதே பெருகுந் தினம் . 

441 


தேடுவது புண்ணியமாம் தேய்ப்பதுவோ பாவமதாம் 
கூடுவது நல்லோர் குணங்கொள்ள - நாடுவது 
ஈசனடி யாகும் இனிய உலகத்தீர் 
பூசனையால் என்றும் புகழ் . 

442 
கண்ணற்ற மாகுருடன் போலக் கருத்தழிந்திங் 
கெண்ணற்ற தெய்ல மதை இங்கியற்றி - உண்மை நிலை 
காணா தலைவதனாற் காணும் பயனுண்டோ ? 
மாணாப் புவியை மதித்து . 

443 
தக்க தகுதிபெரு தாரிங்கு நற்றலைமை 
எக்கணமும் ஏற்றல் இழிவாகும் - பக்குவங்கள் 
பெற்றபின்பு நற்றக் மை பேணி இனிதேற்றிங் 
குற்றபணி செய்வீர் உவந்து . 

444 


57 


445 


44 


447 


காமக் குளத்திற் களித்து விளையாட 
சேமக் குறைவுண்டு தேறுவீர் - ஏமமது 
எய்த உளமடக்கி என்றுந்தீக் காமமறுத் 
தெய்துவீர் ஞான இடம் . 
நாளையோ வின்றோ நமனை நாம் நாடுகின்ற 
வேளை யறிவீரோ! மேதைகளே - மூளையின்றி 
ஒன்று மறியா திருக்க உரிமையில்லை 
சென்றறிவீர் உண்மைத் தெளிவு . 
விட்டுயிரும் ஓட விளங்கா மனிதருடல் 
கட்டையிலே போகுங் கபருக்கே - மட்டிகளே 
கண்ணா லிதைக்கண்டும் காணார்போல் வாழுகிறீர் 
என்னாகும் பின்னே இயம்பு ? 
இவ்வுடலை மெய்யென் றினிதெண்ணி வாழாதீர் 
செவ்வியறி யாமுன்னே தேய்ந்துவிழும் - எவ்வமற 
எந்நாளும் வாழ்க்கையறம் இங்கியற்றி வாழுவதே 
பன் நாளும் நன்மை படி . 
தூலமொடு சூட்சமமும் தூசகன்ற காரணமும் 
சீலமொடு நீயறிந்து தேரப்பா - ஞாலமிசை 
மூன்றின் நிலையுணரார் மோன நிலையகன்று 
தூண்டியில்மீ னாவார் துடித்து . 
நல்லறிவு நூல்பயில நாளெல்லாம் நன்மையுண்டு 
புல்லறிவு நூல்பயிலப் போக்கறுமே - உள்ளுயர 
கற்றுக் கடமைசெய்து காரணங்கள் தானறிந்து 
வெற்றிபெற வாழ்வீர் விரைந்து . 


448 


449 


450 


451 


ஆசைப் பெருக்கா யலைந்து திரிந்துழன்று 
பூசை புரியும் பரிவுமின்றித் - தோசிகளாய் 
நாளைக் கடத்தும் நலமில்லா மானிடரே 
மூளையுண்டா சொல்வீர் முயன்று . 
காசைப் பணத்தைக் கடுகித் தினந்தேடி 
ஆசைப் பெருக்கா லலைவதோ - மாசை 
அகற்றத் தினமும் அறிவோடு தெய்வ 
மகத்துவந் தேர்வீர் மகிழ்ந்து . 


452 


58 


சிங்காரக் கன்னிதனைத் தேடி மனையாக்கி 
மங்காப் புகழுடனே வாழுகிறீர் - இங்கோதச் 
சிங்கார நாயகனைத் தேடி நீர் சென்றதுண்டோ 
எங்கேயும் வாழ்க்கை இயல் . 

453 
நாளையெனச் சொல்லியுயர் நற்கருமஞ் செய்யாமல் 
வேளை கடத்தல் விளங்காதார் - மூளையுறு 
செய்கையாம் நல்லோர் தேக நிலை தானுணர்ந்து 
செய்வனவன் றேசெய்கு வாய் . 

454 
உன்னால் இயன்ற உதவிகளை மாறாமல் 
எந்நாளும் செய்க இனிதாக - மண்ணாளும் 
வேந்தனும் போற்றி விருப்பாய் வரவேற்பான் 
ஏந்திச்செய் நன்மை இனிது . 

455 
அறங்காக்க வேண்டும் அவனிவாழ் மாந்தர் 
புறம்போக்க வேண்டும் புரிந்து - வரங்காக்க 
நற்செயல்கள் வேண்டும் நலமுடனே இங்குலவத் 
தற்பரனின் நல்லருள்வேண் டும் . 

456 
கொண்ட மனையாளைக் குற்றுயிராய் வாட்டாமல் 
என்றும் அவட்கினிய இன்செய்மின் - கண்டவர்கள் 
போற்றிப் புகழும் வகைத்தாய் மனைவியைக்காப் 
பாற்றிவரப் பண்பாம் பணி . 

457 
நல்லார் உலவுகின்ற நாடெல்லாம் பொன்விளையும் 
பொல்லார் உலவுகின்ற பூமிதனில் - கல்லோடு 
சேறுஞ் சிறுதுறும்புஞ் சேர்ந்து விளையுமே 
ஆரும் மதிக்கா ரிதை . 

458 
நல்ல நடத்தை நயமான சொல்லினிமை 
உள்ளவரை யாரும் உவந்தேற்பார் - கள்ள 
உளமும் கயமையும் ஊதாரிப் போக்கும் 
நலமிழக்கச் செய்யுமென நாடு . 

459 
ஐம்புலனை வென்றடக்க ஆண்டகையாய் வாழ்ந்திடலாம் 
ஐம்புலனைக் கட்டா தலைந்திடிலோ - வெம்புகரி 
யன்ன தகைத்தாய் அடங்காத் தனஞ்செய்து 
பின்னப் படுத்தும் பெரிது . 

460 


59 


461 


462 


ஆதியெனுஞ் சோதி அடங்கியுன துள்ளிருக்கப் 
பேதித்து வாட்டல் பெருங்குற்றம் - நீதியுடன் 
உள்ளொளியைப் போற்றி உனதறிவின் மாசகற்றி 
விள்ளரிதாம் வாழ விரும்பு . 
வாக்கைப் புரட்டிடவே வாழ்வும் புரண்டுவிடும் 
வாக்கைப் புரட்டாதே மானிடனே ஊக்கமுடன் 
நாக்கைப் படைத்த நிமலனுக்கு நன்றி செய 
வாக்கைப் புரட்டாதே மற்று . 
தன்னைக் கடவுளெனத் தானறிந்து கொண்டார்க்குப் 
பின்னே ஒருகடவுள் பேசவுண்டோ - கண்ணே 
இதுவு மதுவு மெதுவென் றறியார்க் 
கெதுவுங் கடவுளிலை எண் . 
மனித னறுமுயிர்க்கும் மற்றவுயிர் கட்கும் 
புனித மறிந்தாலே போதும் இனிதாக 
நாய னருளறிவாய் நல்ல மறையறிவாய் 
காய மறிவாய்க் கருதி . 
நல்ல தபஞ்செய்ய நாட்டமுள நல்லோரை 
பொல்லாப் பசிவந்துப் புகுந்ததினால் - உள்ள 
தவமிட் டொதிங்கித் தவிக்கின்றார் அல்லாஹ் 
பவவிட் டொதுங்கவழி பண் . 


463 


464 


465 


புத்தாடை கட்டிப் புதுமணங்கள் பூசி நல்ல 
கர்த்தாவைப் போற்றிக் கருத்துடனே - இத்தரைமேல் 
அன்பை யடைக்கலமாய் ஆக்கி யதன்படியே 
பண்பில் வளர்ந்திடவே பார் . 

466 
தலையன்பு கொண்டு தலைவனையே வேண்ட 
மலையன்போ டீவான் மதிதான் - விலையன்பு 
உள்ளவனைத் தள்ளி உதைத்தே வெளிப்படுத்தி 
வல்லவனை அன்பில் மதி . 

467 


பேரன்பு கொண்டு பிரியமுடன் இல்லாளை 
ஏரணங்காய் எண்ணி இனிமையுடன் - காரணனை 
ஒன்றாகச் சேர்ந்திங் கொழுங்குடனே வேண்டிவர 
நன்றாக ஈவான் நலம் . 


468 


60 


உத்தமராம் நாயகமும் உண்மையுடன் வாழ்ந்துள்ளார் 
சித்தர் நபி பாதைவழி தேரப்பா சித்தமுடன் 
அவ்வழியிற் சென்றால் அருள் மிகுத்த நம்மிறைவன் 
செவ்வியெல்லாம் யீந்துவப்பான் தேர் . 

469 
விண்ணுக்கும் மண்ணுக்கும் வேந்தனென உள்ளவனை 
தன்னுக்கு ளெண்ணித் தவஞ்செய்ய - முன்னுக்கு 
வந்து வரமருள்வான் வாகாய் நலம் பெறுவாய் 
கந்தமலர்க் கோதாய் கணி . 

470 
சோற்றுடம்பு வீழுமுன் துய்ய மன துடனே 
சாற்றிப் பல நன்மை சார்ந்து செய் - காற்றகல 
நாறுமிந்தப் புன்குரம்பை நாடி இனிதறிந்து 
வீறுபெற நாளும் விரும்பு . 

471 
கண்பார்க்க எத்தனை பேர் கண்மூடி விட்டார்கள் 
கண்பார்க்க எப்பொருளைக் கைக்கொண்டார் - கண்பார்க்க 
நாற்ற உடம்பைத்தான் நாம்பார்த்தோ மல்லாமல் 
தேற்றமெது முண்டோ தெளி . 

472 
ஞான முனிவர்களும் நல்ல புலவர்களும் 
பேணி உரைத்தமொழி பேணிடுவீர் -வீணிலிதை 
ஏளனமாய் எண்ணி இகழாதீர் பின்னுமையே 
காலமெல்லாங் குத்துங் கதித்து . 

473 
தேடிப் புதைத்தபொருள் தெய்வத்திற் காகாதே 
நாடிக் கொடுத்தபொருள் நாளைவரும் - பேடியென 
வாழ்ந்தாலே துன்ப வறுமை கொடுமைவரும் 
சூழ்ந்தாய்ந்து வாழச் சுகம் . 

474 
புண்ணியமுங் கண்ணியமும் பூரிப்பாய்த் தான்செய்ய 
நன்னயமாய் இன்ப நலம் பெருகும் - புண்ணியம்விட் 
டிவ்வுலக மாந்தர் இருந்திடிலோ பின்னாலிற் 
கவ்விவிடும் துன்பங் கடிந்து . 

475 
சொல்லும் பொருளும் தொடர்பும் இனிதறிந்து 
நல்லபடி வாழல் நமதுகடன் - உள்ளவரை 
நீதிமுறை பேணி நிலமதிலே வாழ்ந்துவர 
சோதியொளி தோன்றுஞ் சுகம் . 

476 


61 


தன்னால் இயன்றதெல்லாம் தக்கார்க்குத் தானளித்தால் 
பொன்னான ஞானப் பொருள் பெருகும் - இன்னாத 
பாவிகட்குத் தண்டப் பகட்டருக்குத் தானளித்தால் 
நாவிதனி லேகலந்த பால் , 

477 
தத்துவத்தைப் பேசித் தவறிவழி போகாமல் 
தத்துவத்தில் நின்று தரமுயர்த்து - தத்துவமே 
சீவனை ஞானச் சிகரந் தனிலிருத்தத் 
தேவனிடம் சேர்க்குவிக்கும் தேர் . 

478 . 
ஒன்றா யுலகில் உலவும் பரம்பொருளை 
உண்டென்று நம்ப உயர்வாகும் - மண்டெனவே 
வாதம் புரிந்து மறைநெறியைத் தான் துறந்து 
வேதனையால் வீழாதே வீண் . 

479 
ஐம்புலனை வென்றவனை யாருமிங்கு வெல்லாரே 
ஐம்புலனை வெல்லல் அறிவுடைமை - ஐம்புலனை 
வென்றடக்க மாட்டாதார் வேதனையாம் பாழ்ங்கிணற்றில் 
சென்றுவீழ்ந் தாழ்வார் தினம் . 

480 . 
மெய்வாய்கண் மூக்கு செவியென்னும் ஐம்பொறியின் 
செய்கைவழி செல்லல் சிறப்பில்லை - உய்யவெனில் 
ஐம்புலனை ஆசை அனைத்தையும் கட்டிவிடு 
செம்பொருளைக் காண்பாய் தினம் . 

481 
சற்குருவை நாடிச் சகல கலையுணர 
விற்பனர்கள் போற்றுமுயர் மேன்மைவரும் - அற்பர் தமை 
நாடிப் பழகிவர நல்ல நிலைதவிர்ந்து 
பேடியென ஆவார் பெரிது . 

482 
ஞானம் பெருக நலமும் பெருகிவரும் 
தானம் பெருகத் தவம் பெருகும் - ஈனம் 
பெருகப் பிழைபெருகும் பேதையரால் தீமை 
பெருகும் பெருகுமெனப் பேசு . 

4 83: 
காசுபணங் கூடக் கருத்தின் நிலைமாறித் 
தோசியென வாழல் சுகமில்லை - காசுபணம் 
கூடிவர நன்மைபல நாடியுடன் செய்திடுதல் 
பீடுடையார் செய்கையெனப் பேசு , 

484 


62 


குன்றனை செல்வம் குவித்து மகிழ்ந்தாலும் 
பன்றி யனையார் பதமுணரார் - கண்டபடி 
வீணே நடந்து விளங்காத் தனம்புரிந்து 
கோனை மறப்பார் குறித்து . 

485 
வாயடக்க முள்ளார் மாண்பு மிகப்பெருவார் 
வயடக்க மில்லார் மதிப்பழிவார் - பேயடக்கும் 
மந்திரங்கள் கற்றவரை வாட்டுமோ பேய்களிங்கு 
இந்த நிலை கண்டுயர எண் . 

486 
நன்மையும் தீமையும் நாடிவரும் யாவருக்கும் 
செம்மையுட னேயிவற்றைத் 

தேர்ந்தறிமின்- இம்மையிலே 
தீமைக்குத் தீமைவரும் செய்யுமுயர் நன்மைக்குச் 
சேமம் பெருகுமெனச் செப்பு . 

487 
நாகாக்க வேண்டும் நன்மை தனையடைய 
நாகாக்க வேண்டும் நலம்பெறவே நாகாக்க 
மாந்தர் துயரடைந்து மண்ணில் வருந்துவரால் 
சாந்துணையும் நாகாக்கத் தான் . 

488 
முற்றும் துறந்த முனிவர் தமைக்காணின் 
பற்றுடனே சென்று பணித்துவிடு- நற்றவமாள் 
சான்றோர் மகிழ்பணிகள் தானியற்றல் கற்றவர்க்கு 
ஆன்றோர் வகுத்த முறை . 

439 
நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வேடமிடும் 
பஞ்சையரை நம்பாதே பாவமடா -கஞ்சனையே 
வள்ளலெனச் சொல்லல் வகைகெட்ட தன்மையதாம் 
எள்ளறிந்து எண்ணை எடு . 

490 
இங்கொன்று கேட்டதனை ஏற்றி மிகப்புனைந்து 
அங்கொன்றாய்ச் சொல்வோர் அறிவில்லார் - பங்கமதாய்ச் 
சொல்லுகின்ற சொல்லால் துயரம் பெருகுவதை 
நல்லவரே காண்பார் நனி . 

491 
ஏய்த்துப் பிழைக்கின்ற எத்தருக்கு எப்போதும் 
சாய்த்து நடக்காதே தாரணியில் - பேய்த்தனத்தை 
நெஞ்சுயர்த்தி நாணாளும் நீயெதிர்த்துப் பேசிடுவாய் 
அஞ்சுவது பாவம் அறி . 

492 


63 


வல்லான் அருள் நினைந்து வாழுமுயர் நல்லோர்க்கு 
எல்லா நலமும் இனிதுவரும் - அல்லாதார் 
பொல்லாச் செயலாலே பொய்த்தனங்கள் மிக்கியற்றி 
நல்லாரை வஞ்சிப்பார் நன்கு . 

493 
எண்ணமே வாழ்வாம் இதயமாம் என்பதனை 
திண்ணமாய் நம்பித் தினந்தினமும் எண்ணமதை 
நல்ல வழிநடத்தின் நல்ல சிறப்புவரும் 
உள்ளபடிச் சொன்னேன் உணர் . 

494 
பத்திப் பெருங்கடலிற் பாங்காய்க் குளித்துவர 
முத்திநலங் கூடி முயன்று வரும் - இத்தரையில் 
பத்தியே மேலாம் பதமளிக்கு மாதலினால் 
பத்தியே முத்தியின் தாய் . 

49.5 
நாடாளும் மன்னவனும் நற்றவத்தார் பற்று முக்தி 
வீடாளும் வேந்தனுக்கீடாகுவரோ - போடாபோ 
எல்லா முயர்த்தும் இறைவனே எவ்வுலகும் 
வல்லான் பெரியனென வாழ்த்து . 

496 
ஞானச் சுடரொளியாய் நல்லார் விழைதிருவாய் 
காணக் கவின் பொருளாய்க் காட்சிதந்து - மானிலத்தார் 
கொண்டாடிப் போற்றும் குருவாகி விண்ணவரும் 
கண்டேத்த வீற்றிருப்பான் காண் . 

497 
நல்லார் தொடர்பதுதான் நாளும் நலம் பெருக்கும் 
அல்லார் தொடர்பிங் கவலமே - உள்ளபடி 
சந்தனத்தைப் பூசிச் சபைசெல்வ தல்லாமல் 
வெஞ்சணத்தைப் பூசியோ விள் . 

498 
சான்றோர் தமையடைந்து தக்க தறிந்திடுவாய் 
ஆன்றோர் முறைக்கடிய னாகியே -வேண்டிப் 
பணிந்து நடந்து பதம் பெறுவாய் நாளும் 
கனிந்திருந்து வாழக் கருதி . 

499 
பணத்தளவே யாகுமாம் பாருலகில் இன்பம் 
குணத்தளவே யாகுமாம் கொள்கை - இனத்தின் 
உறவளவே யாகுமாம் ஒற்றுமையும் பண்பும் 
துறவளவே யாகுந் துணை . 

500 


செந்துறை வெண்பா 


இரண்டாம் பகுதி 


செந்துறை வெண்பா 


இரண்டாம் பகுதி 


காப்பு 


பொன்றாத வேதம் புகழ்ந்த முறைப்படியே 
நன்றாக நீதிநெறி நானவில - குன்றாத 
நல்லருளைத் தந்தினிது நாயகனே காத்தருள்வாய் 
வல்லமையா லென்றும் மகிழ்ந்து . 


பாடல் 


ஞானமில்லார் தன்னைத்தான் ஞானியெனக் கூறிடுவார் 
தோணியில்லார் ஆழ்கடலைச் சுற்றுவரோ ? -நானிலத்தில் 
வீணே உளராதீர் மெய்யறிவைப் பெற்றுயர 
மேனூல்கள் கற்பீர் விரைந்து , 

1 
கவிபாடி என்ன பயன் காணப் புவியில் 
தவிப்பாரே யன்பற்றுத் தங்கி - உவப்புடனே 
மாந்தர் மதியாரே மன்னவனுந் தான் விரும்பான் 
ஏந்துந் தொழுகையிலா ரேல் . 

2 
நாயகனை நம்பியக்கால் நல்லபல னுண்டுலகில் 
மாயவனை எண்ண மறவாதே - தாயகத்தில் 
தன்கூடு நிற்கும்வரை தான் நம்பி யேதொழுதால் 
நண்போடு நல்லருள்கூடும் . 

3 
செத்தபின்பு போற்றிச் சிறப்பித்திங் கென்னபயன் 
நத்தியிது செய்தல் நலமில்லை - புத்தியுடன் 
நல்லார் உயிர்வாழும் போதவற்கு நன்றுசெய்தல் 
எல்லார்க்கும் நன்றாம் இயம்பு . 

4 
தஞ்சமென்று நாடிவந்தார் தங்களுக்குத் தீதுசெய 
வஞ்சமுட னெண்ணிடுதல் மாண்பில்லை - கொஞ்சிமிக 
நன்முறையி லோம்பி நலமியற்றிற் பூவுலகம் 
அன்புடனே வாழ்த்தும் அறி . 

5 
5 


66 


6 


7 


தேடுபொருள் தேய்த்துத் தினமிங்கே ஊர் திரிந்தால் 
கூடுவிழும் போதென்ன கூடிவரும் - தேடுவதில் 
தேவைக்குத் தக்கச் செலவழித்து மீதமதை 
கோவைசெய்து காப்பாய் குறித்து . 
கூடப் பிறந்தாலும் கூடுவிட்டு காற்றோட 
நாடித் தொடர்பவரார் நன்மகனே ! - பாடைகட்டி 
நல்லுடம்பை ஊர்சுமக்க நல்லுயிரைத் தேடிவரும் 
இல்லிருந்து செய்தவமா மெண் 
கட்டியுள்ள வீடதனைக் கண்டுபல ஓட்டைசொலப் 
பட்டி முழுதும் பரக்குமே - இட்டமுடன் 
செய்கின்ற நற்பணியை சீர்கெடுக்க முந்துபவர் 
மெய்யறிவு இல்லா தவர் . 
பள்ளிபல கட்டிடுதல் பாடசாலை ஆக்கிடுதல் 
உள்ளுயரச் சத்திரங்க வோம்புவது- விள்ளரிய 
நல்லறங்கள் செய்குவது நல்லோரை நாடுவது 
சொல்லரிய பண்பெனவே சொல் . 


9 


10 


11 


காசற்ற போதினிலும் கண்ணியத்திற் கண்ணாக 
மாசற் றிருத்தல் மதிப்பாகும் - தேசுகெட 
புன் செயல்கள் பற்றிப் புரிந்து கெடுவதுதான் 
அன்பற்றார் செய்கை அறி . 
பஞ்சணையில் தூங்கும் பணக்கார மானிடரே 
பஞ்சையரைப் பாடாய்ப் படுத்தாதீர் - அஞ்சியவர் 
பிள்ளைமனை யாவருமே பேய்ப்பசிகொண் டேயலைய 
கொள்ளுமின்பம் நன்றில்காண் உன் . 
மண்ணிற் பிறந்த பயன் மாதவங்கள் செய்திடவே 
விண்ணடைய நல்ல வியனறங்கள் - உன்னதமாய் 
செய்திடுதல் நல்லறிவு தேடிடுதல் இத்தனையும் 
வையகத்திற் கின்பம் வரை . 
நட்பால் நலன்பெருக்கி நாடோறும் வாழ்ந்திடலாம் 
அற்பத் தனத்தாலிங் காவதென்ன ? - உட்பகையை 
வெட்டி மிதித்துவிட்டு வேந்தனையே நன்றுதொழ 
மட்டில்லா வாழ்வுவரும் வாழ் . 


12 


13 


67 


புத்தியுள்ள மாந்தர் பொறுத்திடுவார் கோபமதை 
புத்தியில்லா மாந்தர் பொறுப்பரோ - நத்திமிகச் 
சண்டை பிடித்துத் தலையுடைத்து நீதிமன்றம் 
சென்றுபொருள் யீந்தழிவார் சீ . 

14 
நல்லறங்கள் செய்திடுதல் நன்மையடா எக்காலும் 
நல்லறங்கள் செய்யாதார் நன்றில்லார் - இல்லறத்தில் 
இங்கினிது வாழ்தல் இயலறங்கள் செய்வதற்கே 
பங்கமின்றிக் கொண்டுணர்வாய் பார்த்து . 

15 
வாழ்வதனில் வெற்றிபெற வல்லமைகள் தான்வேண்டும் 
வாழ்வைத் துவக்கு முன்னே மாதவனின் - தாழ்பணிய 
வந்து குவியுமடா வாகான வெற்றி பல 
சந்ததமும் உண்மையிது தான் . 

16 
நன்மனத்தாய் வேண்ட நலமான நம்மிறைவன் 
உன்மனத்துள் நல்ல உவப்புடனே - வந்தமர்ந்து 
ஊட்டுவான் நல்லருளை ஊட்டுவான் ஞானமெலாம் 
வாட்டுவான் தீமை மதி , 

17 


நன்மனிதர் போல நடிக்கின்ற கீழவர்கள் 
புன்மனிதர் என்று பலர் பேசிடவே - பின்னடைந்து 
வாழ்வு கெட்டு வீழ்ந்து வளமற்றுப் போய்விடுவார் 
தாழ்வுவரும் பொய் நடிப்பிற் றான் . 

18 
இவ்வுலகில் பேசுதற்கு எத்தனையோ நன்மொழிகள் 
செவ்வியுட னேயிருக்கத் தேசில்லார் - கௌவையுடன் 
காய்மொழிகள் கூறிக் கடுப்பாரே அந்தந்தோ ! 
நாய்போல்வார் இன்னார் நகை . 

19 
நாயகனை வேண்ட நலமுண்டு எக்காலும் 
தாயனையன் செல்வத் தருவனையன் - ஆயபுவி 
வாழுகின்ற மாந்தரெல்லாம் மாயவனை யேதொழுதால் 
நாளுமருள் கூடுமென நம்பு . 

20 
கண்டவரை எல்லாம் கயவரென எண்ணிடுதல் 
மண்டுகளின் செய்கையடா மானிலத்தின் - கொண்டவுயர் 
நல்லொழுக்கத் தாலுயர்ந்த ஞானியரும் உண்டுலகில் 
உள்ளுயர்வு கொண்டிங் குணர் , 

21 


68 


. 


உருவிற் சிறந்தார் உள்ளங் குறைவுடையார் 
அறிவிற் சிறந்தார் அழகு - சிறிதில்லார் 
எல்லாமும் எல்லா ரிடத்தும் இருக்காது 
நல்லா இதனையே நாடு . 

22 
கள்ளச் சிறுக்கியரின் கால்பிடித்துக் கொஞ்சிடுதல் 
புல்லரவர் செய்கையடா பூதலத்தில் - நல்லவுயர் 
மங்கையரைக் கட்டுவது மாண்பறிந்தார் செய்கையென 
சங்கையின்றித் தானுணர்வாய் தான். 

23 
மாது நெருங்கிவர மாறாட்டம் போடுகிறார் 
மாதுதரும் தீதை மனத்தெண்ணார் - ஓதுகிறேன் 
நாகம் படம்விரிக்க நல்லழகு ( தான்றுமது 
சாகவைக்குந் தீண்டிடிலோ தான் . 

24 
ஆறறிவு பெற்றிருந்தும் ஆயறிவை விட்டதனால் 
சீரழிந்து மாந்தர் திரிகின்றார் - தேறி நிதம் 
சிந்தனை கொண் டே நன்று தீதறிந்து வாழ்ந்திடுவாய் 
பந்தம் பெருகப் பணிந்து . 

25 
உள்ளுவது யாவும் உயர்வாக எண்ணிடுவாய் 
கள்ளமுள்ள நெஞ்சு கருவறுக்கும்- சொல்லிமுறை 
கண்டுணர்ந்து உள்ளம் கலக்கமற்றுத் துய்தாகக் 
கொண்டுவிடு என்றும் குணம் , 

26 
மண்ணுடலை நம்பி மதித்திடுதல் நன்றாமோ 
என்னுண்டு காலம் இனிதோட - உன்னிடுவாய் 
யாவும் அழிந்துவிடும் ஆதலினாற் சாகாத 
நாவால் நலங்கள் புரி . 

27 
எண்ணத்திற் பொய்யை எடுத்தெறிதல் நன்மையடா 
எண்ணத்தில் உண்மை இருத்திடிலோ - பொன்னொத்த 
மாண்பு வளர்ந்து மதிப்புப் பெருகுமடா 
நோன்பென் றிதனை நுவல் . 

28 
சங்கைக் குரிய சமத்துவத்தை இவ்வுலகில் 
எங்கும் நிலைநாட்டல் ஏற்படைத்தாம்- இங்கிதுவால் 
நாடிவரும் என்மையெலாம் நல்லபுகழ் தானோங்கிப் 
பாடிவரும் நல்வாழ்வு பார் ! 

29 


69 


கல்விக்கு மேலாம் பொருளில்லை காசினியிற் 
கல்வியே செல்வங் கனிவிக்கும் - கல்வியே 
நல்லறிவை ஊட்டுவித்து நல்லொளியை நாட்டுவிக்கும் 
அல்லலறக் கல்வியறி யன்றி . 

30 
அந்தமுள்ள நாயகனை அன்புடனே எண்ணிவிடச் 
சிந்தனையில் வந்தே சிறந்திடுவான் - பந்தமுடன் 
காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாய் நீதொழுதால் 
சாலவருள் யீவான் தக . 

31 
மக்ககளுக்கு நற்சேவை மாண்புடனே செய்துவர 
தக்கபல னீவான் தருணத்தில் ஹக்கனவன் 
சொர்க்கந் தருவான் சுகந்தருவான் ஆதலினால் 
நற்பண்பு கொண்டு நட . 

32 
ஆண்டவனே எங்கும் அருள் பரப்பும் நல்லவனே 
ஆண்டவனே எம்மையினி தாள் பவனே - ஈண்டினிது 
எல்லோரும் நல்லவராய் எப்பொழுதும் வாழ்ந்திடவே 
வல்லவனே யீவாய் வளம் . 

33 


+ 


34 


சித்தாந்த ஞானஞ் சிறப்புறவே கற்றாலும் 
அத்தாவை நாடாக்கால் ஆவதென்ன - பக்தியுடன் 
அல்லாவை வேண்டியவன் அன்படியார் தம்மையுமே 
சொல்லாற் புகழச் சுகம் . 
கற்றோரைக் கண்டு கனிவாக வேபேசி 
பற்றோடு அன்னவர்பா லேபழகு - நற்றேனாய்த் 
தித்திக்குங் கற்றோர் திருவான நன் நட்பு 
எத்திக்கும் போற்றும் இசை . 


35 


36 


நாடு வளர்ச்சியுற நல்லறங்கள் பீடுபெற 
ஏடறிந்தோர் தங்கட் கினிய செய்தல் - நாடிடவே 
அன்பு வளரும் அறம் வளரும் ஆதலினால் 
நண்புகொண்டு கற்றவரை நாடு . 
ஊரைச் சிறப்பிக்க உண்மையுள்ள நற்றொண்டர் 
பேரைக் கருதாமற் பெட்புடனே - வீறுடைய 
தொண்டு புரியத் துடித்தெழுதல் நன்மையெனக் 
கண்டறிய இன்றே கருது . 


37 


70 


சாதி உரைக்காதே சாத்திரத்தை மோதாதே 
பேதலித்து நெஞ்சம் பிழையாதே - ஓதுமுறை 
கண்டு கடைப்பிடித்து கண்டாரும் நல்லறங்கள் 
கொண்டுலகில் வாழல் குணம் . 

38 
தூக்கத்தைக் கொண்டலுப்பைத் தூர விரட்டாக்கால் 
சீக்குவந்து கல்லுடம்பைத் தேய்த்திடுமே - காக்காமற் 
காசுபெறும் ஏக்கத்தாற் கண்ணயரா தேயுழைத்தாற் 
தேசகன்று போகுந் தெரி . 

39 
நற்றமிழை எந்நாளும் நானிலத்தி லேவளர்த்தல் 
கற்றவரின் மேலாங் கடமையாம் - நற்றமிழைப் 
போற்றா திருக்கும் புலவர் புலவரோ 
கூற்றாந் தமிழ்க்கெனவே கூறு . 

40 
வஞ்சகத்தை வைத்து வழிபார்த்துப் பேசுகின்ற 
நெஞ்சுடையார் பக்கம் நெருங்காதே - அஞ்சாமற் 
கக்திகொண்டு குத்திக் கழுத்தை முறித்திடுவார் 
பித்தரென நியகன்று போ ! 

41 
பக்கத்தி லேயிருந்து பார்த்தறிந்து வஞ்சகர்கள் 
பக்குவமாய்ச் சொல்லிப் பறையடிப்பார் - பக்குவமாய் 
வையகத்தில் நல்லவரை வாய்மையிலே கண்டறிந்து 
பொய்யகத்தில் பொய்வாழ்வு போற்று . 

42 
சாத்திரங்கள் கற்றுத் தகுதி அறிந்தாலும் 
பாத்திரத்தை ஏந்திப் பழகாதே - ஆத்திரமும் 
எக்காலும் வேண்டாம் இருக்கின்ற மண்ணுலகில் 
ஹக்கனென்ற எண்ண மடை . 

43 . 


பற்களைக் காட்டிப் பணம் பிடுங்க வேதிரியும் 
விற்புருவ வேசையர்பால் மேவாதே - கற்கண்டாய் 
வாயினிக்கப் பேசி மனமதையே மாற்றிவிடும் 
பேயவர்கள் பெண்மை யிலர் . 


44 


பாசமுட னிவ்வுலகிற் பாட்டெழுதி நம்மிறையை 
நேசமுட னேதொழுதால் நேரில் வந்து - வாசமுடன் 
நற்கவிதை கேட்டு நலமீவான் பத்தருக்கு 
அற்பர் தமைப் பாடாதே யாங்கு . 


45 


71 


40 


47 


நாடித் தொழுதுவர நம்மிறைவன் நாளைக்குத் 
தேடிப் பலனீவான் தேறிவிடு - ஓடியெங்குஞ் 
சுற்றித் திரிந்தாற் சுகமுண்டோ தூய்மையுளம் 
பெற்றுயர நற்றொழுகை பேண் . 
நல்லபல எண்ணி நாட்டோர்க்கு நன்றுசெயல் 
உள்ளுயர்ந்தார் தங்கள் உயர்கடனும் - புல்லர்களின் 
வீண்முயற்சி சொந்த விருப்பினிலே சுற்றிவரும் 
ஏன் பிறந்தார் இன்னவரிங் கே . 
தன்முயற்சி கொண்டு தளராப் பணிபுரிய 
நன்மைபல சூழ்ந்து நலம்பெறுமே - இன்மையெலாம் 
ஓடி ஒளிந்துவிடும் ஒண்டோடிய அப்பொழுதே 
பீடு பெருகிவரும் பேசு . 
ஆசையென்ற பேயால் அலைக்கழிந்து ஓடுகிறீர் 
பூசைதனை விட்டுப் பிரியமுடன் - நேசமனம் 
கட்டிவைத்துக் காரும் கணக்கறிந்து இவ்வுலகில் 
வெற்றிகிட்டும் மென்மேலும் விள் . 


48 


49 


வீடென்றும் காடென்றும் வேடிக்கை தாமென்றும் 
நாடெங்குஞ் சுற்றி நடப்பதால் - பீடுண்டோ 
ஓரிடத்தி லேயிருந்து உத்தமமாய் நல்லிறையை 
சேரிடத்தைத் தேறிச் செறி . 


50 


51 


ஆதி அருட்சக்தி ஆர்வமுடன் நெஞ்சிருக்கும் 
சோதியெனுஞ் ஞானச் சுடர்பரப்பும் 

- நீதியுடன் 
வேண்டித் தொழுவார்க்கு வேணரவங் கூடிவரும் 
ஈண்டறிவாய் பக்தி இயல்பு . 
உள்ளத்தி லெண்ணி உயர்வான மந்திரத்தை 
சொல்ல உடன்வருவான் தூயபரன் - நல்லபள்ளிக் 
கூடத்தி னுள்ளிருந்து கூப்பிட்ட போதினிலே 
தேடித் தருவான் திறம் . 
நண்பனென்று ஆண்டவனை நாடித் தினம்பணியத் 
துன்பஞ் சிறிதில்லை தொல்லுலகில் - அன்பின்றி 
ஆண்டவனைத் தான்மறந்து ஆசை அழற்படுதல் 
தூண்டிமீன் போலாந் துணி . 


52 


53 


. 


72 


நல்லாருக் கெந்நாளும் நாயகனே உற்றதுணை 
நல்லாரே நாயனுக்கு நல்லவராம் - உள்ளவரை 
எத்தனைதான் துன்ப மெதிர்த்து நின்ற போதினிலும் 
அத்தனையும் வெல்வா ரவர் . 

54 
வல்லவனின் தொண்டர் வறுமையுற்ற போதினிலும் 
உள்ளமகிழ் வோடிருப்பார் உண்மையிது - வல்லவனும் 
மாந்தர் நிலையறிந்தே மாறாத நல்லருளைச் 
சாந்தமுடன் யீவான் தக . 

55 
எல்லோரும் மானிடராய் இவ்வுலகி லேயிருந்தும் 
எல்லோரும் மானிடராய் ஏனில்லை - உள்ளமதில் 
வஞ்சகமும் பொய்சூதும் மானிலத்தில் மிக்கியற்றி 
நஞ்சுவிளங் காவதனால் நம்பு . 

56 
ஏழை பணக்காரர் யாவருமே யீசனின்முன் 
நாளை ஒருநிலையே நண்ணிடுவோர் - சீலமிலார் 
கூறுகின்ற பேதமெல்லாம் குப்பையிலே வீழ்ந்தெரியும் 
ஏறுபடி கண்டறஞ்செய் தேர் . 

57 
இன்று பணக்காரர் எட்டாம் நாள் ஏழையடா 
வென்றி யடைந்தாரே தோல்விகண்டார் - நன்றுலகில் 
மாற்றம் இதுபோல் வகையின்றி யேயிருக்கும் 
சீற்றமின்றிச் சிந்தனை நீ செய் . 

58 
நல்வழியிற் சென்றால் நலன்காண்பீர் உண்மையிது 
பல்வழியும் இன்பம் பயக்குமே - வல்வழக்குக் 
கொண்டு கொடுமனத்தார் கோதார் வழிநடந்தால் 
சோதிச் சுடர்காண்கு வீர் . 

59 


5 


60 


சித்தாந்த வாழ்க்கை சிரமந் தரினும் 
சிந்தாந்த வாழ்க்கை தினந்தினமும் - முத்தி நிலை 
காட்டுவித்துப் பேரின்பக் காவினிலே நன் நீருள் 
ஆட்டுவிக்குங் கூறுமுறை ஆம் . 
வேதத்தை ஓத விளக்கம் பலகாண்பீர் 
நாதத்தைக் காணும் நலனறிவீர் - நீத முடன் 
ஓதியே வேதத்தை உட்பொருளைக் கண்டறிந்தால் 
சோதிச் சுடர்க்காண்கு வீர் . 


61 


வேதாந்த வாழ்வு விளங்கிச் சுடருவதால் 
வேதாந்தி யாக வியன்புவியீர் - நாதாந்தம் 
போற்றிப் புதுவாழ்வு போற்றி இனி திருப்பீர் 
கூற்றுவர வஞ்சுமெனக் கூர் . 

62 
நல்வழிகள் கோடி நலமாக உண்டென்பார் 
நல்வழிகள் தேர்ந்து நடக்காதார் - நல்வழிகள் 
ஈசன் நபிமூலம் ஏற்றுவித்த நன்மறைகள் 
நேசவழி காட்டும் நினை . 

6.3 
மனிதர் மனிதப்பண் போடினிதே வாழ்ந்தால் 
இனிதான வேதம் எதற்காம் - மனிதனே 
காட்டு விலங்குகளாய்க் காலத்தில் மாறிதால் 
நாட்டுவித்தான் வேதம் நனி . 

64 
வேதநிலை கண்டார் விவேக மடைவாரே 
வேதநிலை காணும் விருப்பமுடன் - ஓதிநிதங் 
கண்டறிந்து ஞானவழி கொண்டுயரக் கூறுகிறேன் 
பண்டைவழி யாவும் பணிந்து . 
நன்மைகளைச் செய்திடவே நற்குணங்கள் வேண்டுமறி 
உண்மைநெறி நின்றால் உயர்ந்திடலாம் - உண்மையில்லா 
அற்பராற் றீமை அவனிக்கு மிக்குண்டாற் 
பொற்புநெறி பேணிடுவாய் போய் , 

66 


65 


67 


அறங்களென நம்பி அநியாயந் தன்னை 
மறைவிளங்காச் செய்தார் மனிதர்- கரங்குவித்து 
வேண்டாமே தீநெறிகள் என்றினது வேண்டினரே 
ஆண்டகையெம் மா நபிகள் அன்று . 
பிறரறியத் தர்மம் பெரிதாகச் செய்வார் 
பிறரறியச் செய்வது நற் பேறோ - அறமனத்தீர் 
காக்காசு நீர்பிறர்க்கு யீந்திடினும் தானடங்கி 
ஆக்கமுடன் செய்வீர் அறம் . 


68 


தீங்கியற்றி வாழ்தல் திருடர்க்குந் தீதாகும் 
பாங்கறிந்து வாழ்வீபவிராக- தீங்கரும்பின் 
சாறதனை நீக்கி வெறுஞ் சச்.எ கதனைக் கொள்வதுவா 
ஆறறிவு பெற்ற பயன் . 


69 


74 


நல்லவராய்ப் பேரெடுத்து நானிலத்தில் வாழவெனில் 
பொல்லாத தீச்செயலின் போக்கறுமின் - வல்லவனும் 
நல்லருளை யீந்தே நலமாஞ் சுவர்க்கமதை 
உள்ளவரை யீவான் உவந்து . 

70 
வாழ்வதுவும் தாழ்வதுவும் மானிலத்தில் மாறிவரும் 
ஆள்வரிது காணல் அறிவாகும் - பால் நிலவு 
நாளும் பொழிமதியும் நன்றின்றித் தேயுவதால் 
வாழுமுறை தேர்மின் மனத்து. 

71 
உடனுக் குடனொருவர்க் கொப்புடனே நன்மை 
கடனாகச் செய்தல் கவினாம் - பட நாகம் 
போற்சீறி வாழ்ந்தவரைப் போக்குவித்தால் நன்றில்லாத 
தீப்பாலர் செய்கை தெரி . 

72 
பொறுத்துணர வேண்டும் புனிதமுளா ரன்பை 
கருத்துணர்ந்து கற்பதுவே கல்வி - சிரத்தையுடன் 
எச்செயலைச் செய்தாலும் ஏற்றமுட னாராய்ந்திங் 
கச்சமின்றிச் செய்த லழகு . 

73 . 
நன்றி உணர்வுதனில் நானிலத்தில் நாய்போல 
என்று மிருத்தல் இனிதாகும் - நன்றில்லா 
யானைபோல் தீமை எவர்க்கும் இயற்றுவது 
தீனை மறந்தார் செயல் . 

74 
மறையைத் தின மோதி மார்க்கநெறி தன்னில் 
முறையாய் நடந்துவந்தால் மோட்சம் - குறைவின்றிக் 
கிட்டும் முறண்பாட்டாற் கிட்டும் பெருநரகம் 
அட்டியின்றிக் காண்மின் அறிந்து . 

75 . 
வல்லவனின் நல்லருளை வாழ்க்கையிலே எய்திவிட்டால் 
நல்லபலன் கூடும் நலமாக - உள்ளபடி 
உண்மை அறியாதார் ஊக்கமுடன் பாவமதை 
வன்மையுடன் செய்தழிவார் மண் . 

76 . 
அன்பாக உன்னை அனுதினமுஞ் செந்தமிழின் 
வெண்பாவிற் பாட விழைகின்றேன் - துன்பமதை 
ஆண்டவனே நீக்கி அழகான நல்லின்பை 
வேண்டுமட் டீவாய் விரும்பி . 

77 


75 


என் மனத்தைத் தீயநெறி என்று மலைக்காமல் 
நன்மனத்த னாயிருக்க நல்லருளை - இன்னினியே 
தந்தாள்வாய் அன்புத் தமிழின் தலையவனே 
நொந்தழவே வைக்காதே கார் . 

78 . 
அறஞ்செய்திங் கெந்நாளும் அன்புடனே வாழ 
வரந்தருவாய் தற்பரனே வாகாய் - புறஞ்சொல்லி 
தீமை பெருக்குவதால் தேயாது பாவமெல்லாம் 
சேமங் கெடுக்குமெனத் தேர் . 

79 
நல்லறிவோ டென்றுமிந்த நானிலத்தில் நான் வாழ 
உள்ளுயர்வு தந்தென்னை ஊக்குவிப்பாய் - கள்ளமிலார் 
உள்ளமதில் வீற்றிருக்கும் உத்தமனே உன்னடியேன் 
உள்ளுருகிப் பாடுகிறேன் ஓர் . 

80 
என்பிழையை நீபொறுத்து ஏற்றம் இனிதளிப்பாய் 
அன்பருளம் வாழும் அறிவுடையாய் - கண்ணிமைபோல் 
என்னை நீ காவா திருப்பாயேல் உன்றனை நான் 
நண்ணுவதிவ் வாழ்விலிலை யே . 

81 


என்னைப்போல் மாந்தர் இருக்கின்றார் மாகோடி 
கண்ணைப்போற் காத்தே வருகின்றாய் - ன்னவரை 
உன்னருகில் நானிருந்து ஒய்யார மாய்வாழ 
நண்ணியருள் செய்வாய் நளி . 


82 


இந்தச் சடலமுடன் எத்தனை நாள் வீற்றிருப்பேன் 
இந்தச் சடலம் எதுவரையோ - எந்தையே 
கூடழியு முன்னென்னைக் கூட்டிக்கொள் உன்றனிடம் 
நாடி நான் கேட்பதுவாம் நல்கு . 

83 . 
மானிடரை மானிடர்கள் மாண்பற்றுத் தான்வதைப்பார் 
ஏனிவரை நீபடைத்தாய் இவ்வுலகில் - மானிடராய் 
வந்திங்கு சண்டைசெயும் வம்பரை நீ துன்பூட்டி 
நொந்தழச்செய் நூறுதர மே , 

84 
எல்லாம் படைத்திங் கிறுதியிலே மானிடரை 
சொல்லிப் படைத்தானே சோதியிறை - உள்ளுவந்து 
நம்மைப் படைத்தானை நாயகனை நாணாளும் 
செம்மையுடன் சேர்ந்து பணி வோம் . 

85 


76 


86 


87 


88 


நம்பிக்கை ஒன்றே நலமருளும் எவ்வழியும் 
நம்பிக்கை இன்றேல் நலமாகா - தம்பி நீ 
நம்பிக்கை யோடெ.தையும் நாடிச்செய் வெற்றியது 
நம்பிக்கை யோடு வரும் . 
நம்பி உறங்கிவிட்டால் நற்செயலில் வெற்றியுண்டோ ? 
நம்பிச் செயல்படுத்து நன்றாக- தெப்புடனே 
செய்தே பலதொழிலும் சேமம் பெருக்கிடுவாய் 
எய்தற் கிதுவே நெறி . 
சட்டப் படி நடக்கத் தண்டனைகள் வந்திடுமோ ? 
சட்டத்தை வெட்டித் தகர்ப்பதனால் - மட்டிகளே 
எல்லாமும் வந்திங் கிடும்பை தருவதனால் 
பொல்லாங்கு நீக்குவீர் போந்து . 
ஆசைவழிப் பட்டே யறிவிழந்து சாகாமல் 
பூசைவழி நிற்றல் புனிதமடா - ஆசையது 
பொல்லாங்கு செய்யும் புகழைக் கெடுத்துவிடும் 
நல்லாங்கிற் கிஃதை நடத்து . 
தொழுது பலனடைந்தார் தொல்லுலகிற் கோடி 
அழுதிங் கலைந்தோ ரனேகம் - உலகினிலே 
கோடி தனிற் கோடி.யடா கோடானு கோடியடா 
நாடியது கண்டே நட . 
ஓய்வு கிடைத்திட்டால் உத்தமஞ்சேர் நன்னூலை 
ஆய்வுடனே ஓதல் அறிவாகும் - பாய் விரித்துத் 
தூங்கி விழித்தல் திரைப்படங்கள் பார்த்திடுதல் 
வீங்கும் பயனொன் றிலை . 
கட்சிபல பேசியுயர் காலங் கடத்துவதால் 
நிச்சயமாய் வாழ்வு நிலை குலையும் - பட்சமுடன் 
நல்லறிவை நாளும் நலமுறவே தான் வளர்க்கும் 
நல்லறிவு நூலோது நன்கு . 


89 


90 


91 


92 


உருவில் ஒருபடித்தாய் உள்ளனரே மாந்தர் 
திருவார் உளமதனைத் தேற - அறைகுறையாய் 
வேற்றுமைகள் மிக்கு விரிந்திருத்தல் கண்டினிது 
ஆற்றலுளார் போற்றல் அறி . 


93 


கா 


77 


ந 


95 


தத்துவங்கள் யாவும் தழைத்தோங்க வேண்டுமெனில் 
பத்திநெறி எங்கும் பரப்புகவே - பத்திநெறி 
தீமை அகற்றும் திருவளர்க்கும் ஆதலினால் 
காமந் தணித்ததனைக் கார் . 

94 
யீசன் இருக்குமிடம் இன்பார் இருதயமே 
பாசமுடன் அவ்விடத்தைப் பாரப்பா - தோசம் 
சுருங்காது என்றுந் தொழு . 
நல்லோர் சரித்திரங்கள் நாளும் இனிதறிந்து 
நல்லோர் வழிநடந்து நன்றடைவாய் 

- எல்லோரும் 
வாழ்த்துவார் உன்னை மதித்துப் புகழ்ந்திடுவார் 
பாழ்த்தநெறி நீக்கல் பயன் . 

96 
வீரமுடன் நற்செயல்கள் மேவித் தொடர்ந்துசெய 
சாரமுடன் உன்னைச் சரித்திரத்தில் - பாரறிய 
மிக்கெழுதி வைத்து விரும்பிப் புகழ்ந்திடுவார் 
தக்கபணி மிக்கபுரி வாய் . 

97 
புண்ணியங்கள் செய்தால் புகழ்பெருகும் எக்காலும் 
கண்ணியங்கள் வீறுங் கணக்குடனே --உன்னியிதை 
கண்டு கடைப்பிடுத்துக் காட்சி பலமெறுதல் 
மண்டலத்தோர்க் கேற்ற மதி . 

98 
குழவி மொழிகேட்கக் குன்றனைய இன்பம் 
தழுவி நமை நெருங்கும் தாவி - மழலையாரோ 
டாடி இனிதிருக்க வற்பு தங்கள் தோன்றுமடா 
நாடி மிகப்பெறலே நன்று . 

| 

99 
குழந்தை விளையாட்டைக் கூர்ந்து கவனிப்பின் 
எழுந்தோடு முன்கவலை எங்கோ - பழந்தேனும் 
சேர்ந்தாலும் பிள்ளை மொழிக் கீடோ செகத்தினிலே 
தேர்ந்தபே ரின்பமதாஞ் செப்பு . 

100 
பெரியோ ருடன் கூடிப் பேசிப் பழக 
அறிவோ டொழுக்க மமையும் - உரிமையுடன் 
நல்லோரைத் தேடி நடைபழகு நாணாளும் 
வல்லோனைச் சேர்க்கும் வழி . 

101 


78 


போலிச் செயலாலே போற்றுகிறார் மானிடரைப் 
போலிச் செயலாலே புண்ணியமோ - காலிகளாய் 
மண்ணி லலையாமல் மாண்பார் பணிபுரிந்து 
கண்ணியமாய் வாழ்தல் கடன் . 


102 


அறிவின் திறத்தாலே ஆள்வாய் உலகை 
அறிவின் திறனே திறனாம்- திருவுலகில் 
யீதின்றி வேறெதனால் இல்வுலகில் ஏற்றமுண்டு 
ஓதி உயரறிவைக் கொள் . 

103 
அறஞ்செய்வார் தம்மை அவனியே வாழ்த்தும் 
மறஞ்செய்வார்தம்மை மறக்கும் - திறமறிந்து 
நல்லிசைகள் சேர்க்க நலமியற்று அல்லாக்கால் 
வல்வசையே தேடி வரும் . 

104 
புலவர் கருத்தின் பொருளை அறியார் 
அலகையே யாவார் அறிந்து- சிலபொழுதும் 
கற்ற புலவருரை கேட்டு கருத்துயர்வு 
பெற்றும் பெருமைதனைக் கொள் . 

105 
வெள்ளை மனத்தினர்க்கு வேதனைகள் இல்லையடா 
துள்ளும் மனத்தினர்க்குத் துன்பமிகும் - தொல்லையது 
நீங்கி நிலைத்த நெடும்புகழை எய்திடவே 
ஆக்குவாய் தூய அறம் . 

106 
வெள்ளை உளத்தார்க்கு மேவுங் கலைபலவும் 
கள்ள உளத்தாரைக் காணவே - பல்கலையும் 
ஓடி ஒழிந்துவிடும் உத்தமனாய் வாழ்ந்துயர 
நாடிவளர் நன்மனத்தை நன்கு . 

107 
படித்தபடி வாழப் பயனடைவீர் மிக்கு 
படித்தபடி வாழார் பயனைத் - தடித்தனமாய்ப் 
போக்குவா ராதலினாற் புத்தியுள்ள நன்மகனே 
ஆக்குவாய் நன்மைதனை யாங்கு . 

108 
பிள்ளைக்குப் பைந்தழிழை பேணி இனிதுரைக்கத் 
தொல்லையற்று வாழ்வான் துரிதமுடன் - இல்லையெனில் 
எத்தனைதான் செல்வம் இருந்திட்ட போதினிலும் 
நத்திவருங் கேடே நனி . 

109 


79 


தேடியநற் செல்வமதைத் தீயவழிக் காக்காமல் 
நாடியறஞ் செய்தல் நலமாகும் - பீடுபெற 
யீதின்றி நல்ல இனியவழி வேறில்லை 
தீதின்றி வாழத் தெரி . 

110 
பெண்ணே சதமென்று பேயாய் அலையாமல் 
பின்னே யுறுபலனைப் பேணப்பா - கண்ணியமாய் 
இல்லாள் ஒருத்தியுடன் இன்புற்று நம்மிறைவன் 
நல்லடியைப் போற்றுவதே நன்று . 

111 
எல்லா மவன் செயலென் றெண்ணி யிருப்பார்க்குப் 
பொல்லாங்கு சூழாது போற்றியறி - வல்லானை 
ஏத்தித் தினம்பணிய எல்லாமுங் கைகூடும் 
சாத்திரத்தின் தண்நெறியைச் சார் . 

112 
வந்த விருந்தினரை வாழ்த்தி வரவேற்கச் 
சிந்தை குளிர்ந்துவிடுஞ் சீராக - பந்தம் 
உறவாலே மிக்காய் உயரும் அதுவால் 
மறவாமல் வந்தவரை வாழ்த்து . 

113 
பற்றுவைத்து யீசனடி பற்றிவிடு சொல்லரிய 
பற்றதனால் வாழ்வுப் பயன் பெருகும் - உற்றவனும் 
அன்புடையோ ரில்லத்தில் ஆசையுட னேயிருந்து 
பண்பை வளர்ப்பான் பரிந்து . 

114 
நற்செயல்கள் செய்பவரை நாடிக் கெடுக்காமல் 
நற்செயல்கள் நீ செய்ய நாடப்பா - இச்செயலால் 
நல்ல பயன்பெருகி நாளும் பெருவாழ்வு 
உள்ளபடி கூடுமென வோர் . 

115 
பெருத்த நிதியுடையார் பேராசை கொள்ள 
வருத்தம் பலவந்து வாட்டும் - கருத்துணர்ந்து 
உள்ளதைக்கொண் டென்றும் உவந்தின்பஞ் சேர்க்குவதே 
இல்லறத்தார் தங்கள் இயல் . 

116 
வாசனைகள் பூசி வழியில் நடந்துவர 
ஆசையுடன் பார்ப்பா ரனைவருமே - ஈசனையும் 
அந்நிலையி லேவேண்டி ஆசையுட னேதொழுகப் 
புண்ணியமே கூடும் புவிக்கு . 

117 


எண்ணத்திற் றாழ்ந்தே இருக்கின்ற மானிடரை 
எண்ணத்தாற் றாழ்வுக் கிடம்வைத்தால் - திண்ணமதாய் 
பண்பழிந்து போகும் பலபே ரிகழ்ந்திடுவார் 
நண்பிணைந்து நாளும் நட . 

118 


காட்டு விலங்காகக் காலமெலா மேமாந்தர் 
நாட்டில் வசிக்கின்றார் நன்றின்றி - பூட்டுடைப்பார் 
தீவைப்பார் கற்பழிப்பார் தேவடியாள் கால்பிடிப்பார் 
தேவை இகழ்ந்திடுவார் தேர் . 

119 


மானம் பெரிதன்றோ வையத்து மானிடரே 
தானம் பெரிதன்றோ தாரணியில் -ஏனிதனைத் 
தேரா திருந்து தீமைவலஞ் சேர்க்கின்றீர் 
பேரப் பெரும்பழியாம் பின் . 

120 
புத்தி வளர்ந்திடவே பேராசை கொண்டிடலாம் 
பத்தி வளர்ந்திடவே பக்குவமாய் - இத்தரையில் 
நற்றொழுகை செய்திடலாம் நன்றில்லா ஆசையெலாம் 
மட்குடத்தே கல்லெறிந்த வாறு 

121 


122 


123 


பாடுங் கவிதையெலாம் பக்தியுட னோதிவர 
நாடும் புகழ்ந்துன்னை நல்வரவு - பாடி வரும் 
நல்லோ னருளீவான் நாட்ட முடன் நீயறிந்து 
உள்ளுவந்து பாட்டியற்ற வுன் . 
பேரின்பம் எய்தப் பெருமுயற்சி செய்திடுவீர் 
வேறின்பம் இங்கு வியர்த்தமதாம் - பேரின்பம் 
யீசனடி பற்றி இருந்திட்ட போதுவரும் 
நேசமுடன் நெஞ்சிறைக்கே வை , 
பக்தரெனச் சொல்லிப் பகல் வேடம் போடாதீர் 
சக்திகுன்றிப் போகும் தருணத்தில் - முக்திபெற 
போலிச் செயலாற் பெரும்பயனில் பூவுலகீர் 
சிலவறஞ் செய்வீர் தினம் . 
அடுத்து முயற்சிசெய ஆகுமே எல்லாம் 
எடுத்த முயற்சியிலே யீசன் - அடுத்துதவி 
செய்திடுவான் நல்ல சிறப்பும் பொருளருளும் 
உய்திடவே நன்கிதனை யோர் . 


124 


125 


81 


126 


127 


ஆதிமனு ஆதமிடம் அன்பில்லாச் சைத்தானும் 
நீதிமனு தீக்க நெருங்கினாற்போல் - மேதினியில் 
நீதி பிறழ்ந்தால் நிலைகுலையும் துன்புவரும் 
ஆதலினால் தீமைவிடு மின் . 
நன்மைபல செய்ய நயந்து விரும்பிடுவீர் 
உண்மை நபி கூற்றை உணர்கவே - இம்மையிலே 
தீமை களைந்து திருவாழ்வு பெற்றுயர 
சேமமிது வாமுணர்மின் தேர்ந்து . 
பள்ளிப் பருவமதிற் பைங்கலையுங் கற்றுயர் வீர் 
பள்ளி நிலைகடக்கப் பக்குவங்கள் -- உள்ளியெதுங் 
கூடாதே யுன்னைக் குடி கெடுக்க வைத்துவிடும் 
ஓடாது கற்பீர் உவந்து , 
சந்தேகம் தன் மனைவி மீதுகொளல் இல்லறத்தைச் 
சந்தி சிரிக்கவைக்குந் தானறிவீர் - இந்தநிலை 
என்றைக்குந் தீதே இனியேனும் தன்கிழத்தி 
குன்று நிலை செய்ய தீர் கூறி . 


123 


129 


உழைத்துப் பொருள் சேர்த்திங் குன்னதமாய் வாழல் 
பிழைக்கும் வழிதேர்ந்தோர் பெட்பாம்-உழைக்காமல் 
சோம்பேறி யாய் எங்கும் சுற்றித் திரிபவர்க்கு 
தீம்புபெரி தாகவருந் தேர் . 

130 
ஞாயமது சொல்வோர் நடு நிலையிற் பேசாமல் 
ஞாயமது கூறல் நலமாமோ - சாயுநிலை 
உள்ளவர்கள் நீதிபதி யாயிருந்தாற் பாவிகள் தான் 
நல்லவராய் வீற்றிருப்பார் நண் . 

131 
பேயில்லை என்றிங்கு பேசலா மானாலும் 
பேயுண்டு காணப்பெரிதுமே - தூயபெரும் 
நல்லவர் மாண்டக்கால் நாடுமுயர் தேவரடா 
புல்லர்மாண் டாலவர்கள் பேய் . 

13 
வீரனுடன் கோழை விளையாடல் நன்மையிலை 
வீரனுடன் வீரன் விளையாடல் - தீரமது 
மிக்க நிறைந்திருக்கு மேயிந்தச் சண்டையிலே 
தக்கமுறை தானறிந்து சார் . 

133 
6 


82 


134 


135 


கொஞ்சி விளையாடும் கொவ்வையிதழ்க் கன்னியரே 
வஞ்சகரைக் காதல் கொண் டாடாதீர் - நஞ்சிருக்கும் 
பாம்பு படம் விரிக்கப் பார்க்க அழகாகும் 
நாம்பிரிவோம் பற்படிந்தக் கால் . 
செல்வம் பலவும் திரட்டினோ மென்பீரே 
செல்வம் அவனன்றிச் சேருமோ ? - நல்வழியை 
நாடி இறைதொழுமின் நான் பெரிய னென்றுதிமிர்ப் 
பீடுரைக்கும் பேய்மைவிட்டுப் பேண் . 
குருவைப் பணிந்து குணமாகப் பேணத் 
திருவுயருங் கல்வி நலந் தேர்வீர் - சிறியோரே 
ஆரம்ப நன்மை அறவே புரியாமல் 
தீரம்பே சாதீர் தினம் . 
ஓதுவீர் கல்வி உயர்வு மிகவுளதால் 
ஓதுமுறை விட்டால் உயர்வில்லை - மேதினியில் 
கற்றார் நலமடைவார் கல்லாதா ரேதடைவார் 
சொற்றார் முறையைத் தொடர் . 


136 


137 


ஒற்றுமையாய் வாழ உலகஞ் செழிப்புறுமே 
ஒற்றுமையாய் வாழ உணருங்கள் - ஒற்றுமையே 
பேதம் அகற்றிப் பெருவாழ்வு நன்றியற்றும் 
ஓதக்கேள் உண்மை உரை . 

138 
பிள்ளை பல பெற்றுவிட்டால் போதுமோ ? போதாது 
நல்லபடி யாய்வளர்த்தல் நற்கடமை - இல்லையெனில் 
பிள்ளை எமனாகிப் பேதம் மிகத்தருமாற் 
கள்ளமின்றிப் பிள்ளையைக்காப் பீர் . 

139 
தக்க வயதுவரச் சங்கையின்றிச் சோதரர்கள் 
பக்குவம் தாய்ப்பரிந்து பாங்குபெற - எக்கணமும் 
நல்லவுயர் ஒற்றுமையும் நல்லன்புங் கொண்டினிது 
சொல்லருமை யாய்வாழ்தல் சீர் . 

140 
பிள்ளை வளரும்போ தேகொடிய பேச்சுகளைச் 
சொல்லிப் பழகிவரச் செய்ததினால்- பிள்ளைகளும் 
அவ்வுரையே மேலென்று ஆசையுட னேபேசிச் 
செவ்விதனை விட்டகன்றார் தேர் . 

141 


83 


கல்லைக் கடவுளெனக் காட்டியதன் தன்மையினால் 
நல்ல அரபியர்முன் நண்பிழந்தார் - பிள்ளைகளும் 
வேண்டித் தொழுது விளங்காக் குபிரடைந்து 
மாண்டசெயல் விட்டார் மதி . 


142 


நாயகந்தான் சொன்ன நலமான வார்த்தைகளைத் 
தாயகத்தி லுள்ளோர் சகலருமே - ஞாயமுடன் 
வாழ்க்கைதனிற் கொண்டு வளர்ந்திடவே எக்காலும் 
வாழ்க்கையெலாம் பொன்னாம் வளம் . 

143 
மூத்தோர்சொல் வார்த்தை முறைமை முழுதறிந்து 
காத்தோம்பி வாழல் கடனாகும் - ஆத்திரமாய் 
மூத்தோரை ஏசி முறைதவறித் தானடத்தல் 
தீத்திறத்திற் சேர்க்குமெனத் தேர் . 

144 
நல்லதொடு கெட்டதென நானிலத்திற் செய்கைரெண்டு 
நல்லதொன்றைத் தேடல் நலமாகும் - இன்றேற் 
கெடுதி வளர்ந்திங்கு கீழ்மைப் படுத்தும் 
சுடுதியிது வென்னத் தெளி . 

145 


146 


147 


சோற்றாலே மாந்தர் சுகமடைவ தல்லாமல் 
காற்றாலே மாந்தர் களிப்பதில்லை - ஏற்றம் 
இறைவனின் சக்தியதால் என்றுமே பெற்று 
முறையொடு வாழ்கிறோம் முன் . 
பாங்கறிந்து இல்லறத்தைப் பண்புறவே செய்யாமல் 
வீங்கப் பொருள்புதப்போர் வீணரே- தாங்குமுயிர் 
ஓடியதும் காசதனை ஊரார் எடுத்தழிப்பார் 
நாடியிதை ஆய்ந்தே நட . 
அறம்பேசல் நன்றே அனைத்தும் வெறுக்கப் 
புறம் பேசல் தீதே புவியில் - உரமாக 
நல்லுணவை யுண்டு நலமாகத் தூங்குவது 
தொல்லையற்ற தென்றே தொழு . 
இணைந்திருவர் வாழ இறைவனுக்கு நன்மை 
சினந்திருவர் வாழ்வதுவே தீமை - வினையாகிச் 
சண்டையென்ற பேச்சே தலை தூக்கி ஓடிவரும் 
கண்டுணர்ந்து காக்கையென வாழ் . 


148 


149 


84 


150 


கடன்வாங்கி நல் வீடு கட்டுவது நன்றோ ? 
கடனோ கணக்கில்லாத் தொல்லை - திடனாகத் 
தந்து வருத்தும் தகைமை தெரிந்திருந்தும் 
எந்தவிதம் ஏற்றீர் இதை ? 
வறுமைதனிற் செம்மை மதிப்பை மிகுத்துப் 
பெருமைப் படுத்துகின்ற பேற்றை - உரிமையுடன் 
சேர்ந்து தொடர்வறுமை செய்துன்பம் நீபொறுத்து 
வாழ்ந்து வருவீர் மகிழ்ந்து . 
முன்னோர் திருவழியை முற்றாகப் பேணிடுதல் 
பின்னோர் பெருங்கடனாம் பேருலகில் - கண்ணாக 
நல்ல மறையோதி நல்லொழுங்கு ஓம்பிவர 
விள்ளரிய நன்மையுண்டாம் மேல் . 


151 


152 


வஞ்சகத்தை நீக்கி வளமாக வாழுமுறை 
அஞ்சலின்றிக் கொள்வீர் அனுதினமும் - பிஞ்சினிலே 
நல்வழியைப் பேணி நடத்திவர என்றென்றும் 
பல்வழியும் மேலாம் பகர் . 

153 
பானை உடைந்தாற்பின் பண்பார் வறையோடாம் 
காணும் உடலுடைந்தால் என்னாகும் ? - வீணிலே 
மண்ணுக் கிறையாவ தன்றி வறுப்பதற்கு 
நண்ணுமோ தேர்வாய் நனி . 

154 
ஆலிமெனப் பட்டம் அருமையாய்ப் பெற்றாலும் 
ஆலிம் நிலையடைய மாட்டாரே- நாழிகையில் 
கற்றதனைக் கொண்டு கணக்காகத் தீவினைகள் 
விட்டாலே ஆலிமென வாழ்த்து . 

155 . 
சீனியென ஏட்டிற் சிறப்பாய் எழுதிவிட்டாற் 
சீனியது வாகிடுமோ ? தேருங்கால் - சீனியதை 
ஏற்றுண்டாலன்றோ இனிப்பை யறிந்திடலாம் 
ஏற்று நட மூதுரையை இங்கு . 

156 
உண்மை வழிகாட்டி. உத்தமராய் இவ்வுலகில் 
நன்மைபல செய்தார் நபிமார்கள் - கன்மனத்தார் 
துன்பம் படுத்திடினும் துன்பியற்ற எண்ணாமல் 
அன்புப் பணிசெய்தா ராம் . 

157 


85 


158 


தன்னை மதித்துத் தருக்கித் திருப்போர்க்கு 
மண்ணுலகில் என்றும் மதிப்பில்லை - தன்னிலையை 
மற்றோர் மதிக்கும் மதிப்பே மதிப்பாகும் 
அற்றதெல்லாம் ஆடம் பரம் . 
நல்ல பழக்கத்தால் நாணாளும் இன்புண்டு 
பொல்லாப் பழக்கத்தால் பேசரிய - பொல்லாங்கு 
வந்து கொடுமிடும்பாய் வாட்டும் இதனாலே 
சந்ததமும் நல்வழியைச் சார் . 


159 


160 


பற்றுடனே வாழப் பலனுண்டு பூவுலகில் 
பற்றற்று வாழல் பயனில்லை - உற்றிறையைத் 
தேட்டமுடன் எண்ணித் திருவருளை நாடுவது 
ஈட்டவிசை யாவுந் தரும் . 
காசுபொருள் தேடக் கடல் கடந்து சென்றங்கு 
வாசு கெட்டு வாழ்ந்து வருகின்றீர் - தேசுபெற 
வல்லவனைத் தேடி வணங்குவதல் லாற்பிறிதில் 
எள்ளளவும் நன்மை இலை . 
ஈகைச் செயலென்றும் ஈசனவன் நல்லருளை 
வாகைச் செயற்கு வழிப்படுத்தும் - சாகையிலும் 
நல்லவனென் றும்மை நகரத்தார் வாழ்த்திடுவார் 
வல்லவனு மப்படியாம் வாழ் . 


161 


162 


சங்கடங்க ளுன்றனையே சாய்க்க வரும் போது 
பொங்குமுயர் நல்லிறையப் போற்றி செய்தால் - மங்களமாய் 
தேடிவரும் நந் நபங்கள் தேய்ந்துவிடுஞ் சங்கடங்கள் 
நாடியிதை நன்றாய்த் தெளி. 

163 


புன்முறுவல் பூத்துப் புகழாழி தற்பரனை 
நன்மனத்தோ டே நாட நன்மையுண்டு - உண்மையிறை 
காரணனாய் வந்து கருத்தறிந்து நல்வாழ்வை 
தோரணமாய் செய்வான் தொடு . 

164 
தோற்றத்தில் மானிடராய்த் தோன்றி இருந்தாலும் 
சாற்றுமுயர் நற்குருவை சாலாக்கால் ஏற்றமுறு 
மானிடரா வாரோ மகிலத்தில் வந்தவர்கள் 
பேணியறி வீரிதனின் பெட்பு . 

165 


86 


166 


பழக்கத்தா லன்றோ பயனடைவார் மாந்தர் 
பழக்கம் முரணப் பழியாம் - வழக்கறிந்து 
வாழ்மின் புவியீர் மனிதருள் தெய்வமாய் 
சூழ்மின் இனிய தொடர்ந்து . 
தன்னூரை நம்பித் தரிகெட் டலையாதே 
தன்னூரை நம்பியவர் தக்கவரோ? - மண்ணூரில் 
உள்ளோர் மதித்திடவே ஓங்குபுகழ் வாழூரை 
உள்ளார்ந்து நாடிங் குவந்து . 


167 


தனக்குப் பெரியவனைத் தானறிந்து கொண்டு 
மணக்கவே வாழ்ந்துயர்வீர் மாண்பீர்- கணக்கறியார் 
இந்தப் புவிப்பிறந்து என்னபயனைக்கண்டார் 
கந்தமற்ற பூவாங் கணி . 


168 . 


காட்டு மிருகமதைக் கற்பித்து நம்பிடினும் 
வீட்டு மிருகமதை வேண்டாதே- நாட்டினிலே 
பெண்ணை நம்பி வாழ்ந்து பெருமையுற்றார் யாவர்காண் ? 
விண்ணவனை நம்புவதே மேல் . 

169 . 
பெட்டைகளின் வஞ்சத்தைப் பேணி உணராதார் 
மட்டிகளாய் வாழ்வாரிம் மானிலத்தில் - மட்டைகளைக் 
கற்றறிந்தார் நம்புவரோ ? கைகழுவிப் பேரிறைவன் 
பற்றினிலே நிற்பார் பயந்து . 

170 
புத்தியுடன் வாழப் புகழுண்டிங் கெக்காலும் 
புத்தியுடன் வாழ்ந்து புகழ்பெறுவீர் - சித்தரெலாம் 
புத்தியுடன் வாழ்ந்தே புகழ்பெற்றார் ஆதலினால் 
நத்திமிகப் புத்திபெறு வீர் . 

171 . 
மற்றோர் குறைகண்டு மன்னித்தே அந்தவரை 
உற்றோராய் பேணி உவந்திருப்பாய் - கற்றறியா 
மாந்தரிங்கு செய்யும் மதிகெட்ட செய்கைகளைச் 
சாந்தமுட னேபொறுப்பீர் தான் . 

172 
எத்தனைதான் துன்பம் எடுத்தேறி வந்தாலும் 
அத்தனையும் ஏற்பான் அறிவாளன் - புத்தியிலான் 
ஆயாச மாகி அறிவிழந்து எந்நாளும் 
ஓயாமற் சோர்வா னுறங்கி . 

173. 


87 


கற்றாரைக் கண்டு கனன்று வெறுக்காமல் 
உற்றார்போற் பேணி உவந்திருந்தால் - கொற்றவனும் 
நல்லருளை யீந்து நலம்புரிவான் கற்றோர்க்குத் 
தொல்லை தர எண்ணாதே தோய் . 

174 
புன்மொழியால் வீணே புரியாமற் கற்றோரைக் 
கண்கலங்க வாட்டாதே காவலனே - என்பெறினும் 
கற்றார் உனக்கடங்கிக் கைகட்டி நிற்காரே 
முற்றாக நீயறிந்து கொள் . 

175 
காசுபணம் பெற்றுக் களிப்போ டிருந்தாலும் 
வேசைதனிற் சேர விழையாதே - வேசையவள் 
காசைப் பறித்துனக்குக் காசத்தை மிக்களிப்பாள் 
தோசிதனை நீக்கித் தொழு . 

176 
ஏழைகளின் காசதனை ஏப்பமிட எண்ணாதே 
மூளை கெட்டுப் போவாய் முடிவதனில் - ஏழையவர் 
கண்ணீர் வடித்தால் கருவற்றுப் போய்விடுமே 
தண்ணீருங் கிட்டா தறி . 

177 
பசிக்குதென வந்தோரைப் பாரா திருப்போன் 
நசித்துக் கெடுவானே நாளில் -விசைத்திறைவன் 
தண்டனைகள் தந்து தரங்கெடவே செய்திடுவான் 
அண்டியவர்க் கன்ன மளி . 

178 
பேசி அருகிருந்து பேதைகட்கு அன்னமிட்டால் 
வாசி கிடைத்து வளம்பெறுவாய் - தோசியெனும் 
பொல்லார் களைக்கூட்டிப் போற்றி உணவளிக்க 
நல்லபய னுண்டோ நவில் . 

179 
முஸ்லிம்யாம் என்றே முறைபேசி வந்தக்கால் 
முஸ்லிம்மா வானோ முழுமையும் - இஸ்லாத்தின் 
தத்துவத்தின் நல்வழியிற் றானடக்கா னாயினவன் 
உத்தமத்தீ னாகா னுணர் . 

180 
நல்ல முகத்தோடு நாயகியைத் தானண்ட 
உள்ள கவலையெலாம் ஓடிவிடும் - தொல்லுலகின் 
இன்பமென்ப தெல்லாம் இதுவொன்றே என்றறிந்து 
அன்புடனே வாழ்வீ ரணைத்து . 

181 


182 


இல்லாள் குணமறிந்திங் கேற்றமுட னேகாக்க 
இல்லாத இன்பமொன் றில்லையே - இல்லாட்கு 
நன்மை புரியாத நன்றில்லா ஆண் மகனாற் 
புன்மை குடியே புகும் . 
மனையற்ற வாழ்க்கை மதிப்பில்லை காணும் 
வினையற்று வாழ்ந்திடவே வேண்டும் - மனையற்றுக் 
கேவலமாய் வாழ்தல் கெடுதி மிகத்தருமால் 
ஆவதறிந் தன்புடனே வாழ் . 


183 


சந்தேகப் பட்டுத் தவறெதுவுஞ் செய்யாதே 
சந்தேகத் துள் நலங்கள் சாராதே - சிந்தனையிற் 
கண்டதையுங் காணா ததையுங் கணித்தறிந்து 
பண்டிதராய் வாழப் பணி . 


184 


இன்சொல்லால் யாரும் இறும்பூது தானடைவார் 
வன்சொல்லால் யாரும் மனம் நோவார் - வன்சொல்லை 
நீக்கித் திருச்சொல்லை நீபேசி யாவருக்கும் 
ஆக்குவாய் இன்பம் அறிந்து , 

185 
நல்லுளத்தா லுன்னை நலமாகத் தேடிடவே 
நல்லவழி யாதோ நயந்தளிப்பாய் - விள்ளரிய 
வல்லமைசேர் நாயகனே வாட்டந் தவிர்த்தெமக்கு 
நல்லருளை யீந்து நலந் தா . 

186 
உண்மையாய் இந்த உலகமதில் வாழ்குவமேல் 
உண்மையாய் நாயன் உவந்திடுவான் - செம்மையுடன் 
பேரின்பம் நல்கிப் பெருமையுறச் செய்திடுவான் 
சீருளத்தோ டிங்கே தொழு . 

187 
நல்ல நபிமாரின் நல்லுளத்தில் நாயனவன் 
கள்ளமின்றி வீற்றிருப்பான் காண்மின்கள் - உள்ளபடி 
வேதம் நமக்குரைக்க வேண்டுங் கருப்பொருளை 
நாதனே யீந்தான் நனி . 

188 
வல்லவனை மிக்க வறுமையினும் நாடிவர 
சொல்லரிய இன்பநிலை தோன்றுமே - உள்ளவரை 
நாயனின்றி மாந்தருக்கு நல்லதுணை யாருண்டு ? 
தூயஉளங் கண்டுதொழு வோம் . 

189 


89 


மாலையிட்டுப் பார்க்க மதிப்பாகும் பிள்ளைக்கே 
ஊளையிட்டுப் பார்க்க உதவாதே - வேலையிலும் 
ஒன்றாகச் சேர்ந்திங் குவப்புடனே வாழ்ந்துவர 
செண்டாக வீசும் சிறப்பு . 

190 
இணைந்தொன்றாய் வாழ்ந்தாலே இல்லறமு மோங்கும் 
துணையின்றி வாழ்வோர் துறவோர் - வினை நீங்கிப் 
பேரின்ப வீடு பெறவிரண்டு மார்க்கத்தும் 
தேரின்ப முண்டறிந்து சேர் . 

191 
கட்டிட்டால் காமம் கடந்தேறி ஓடிவிடும் 
சட்டத்தைக் காக்கச் சரகாகும் - திட்டமுடன் 
ஊரார்கள் பார்க்க ஒழுங்குடனே நன்மனையைப் 
பேராகச் செய்துகுடி பேண் . 

192 
தன்கொழுநன் பாழத் தனக்கெனவோர் நல்லவனைப் 
பின்பற்றி வாழப் பிசகில்லை பெண்மக்கள் 
கற்புப் பிழையாது காக்க இதுமுறையாம் 
அற்பமென எண்ணல் அவம் . 

193 
கொண்ட கணவன் குறிப்புடனே தானிருக்கக் 
கண்டவனோ டோடல் கடும்பிசகாம் - பெண்டுகளே 
நல்லொழுக்கம் யீதில்லை நற்கணவன் தன்னோடு 
புல்லுதலே இல்லறத்தின் போக்கு . 

194 
எம்மதமுஞ் சம்மதமாய் ஏற்றுப் புவிவாழ்தல் 
செம்மை பெறும் நல்வழியில் சேர்க்குமே - வெம்மையுடன் 
பேதம் சமயத்திற் பேணி நடந்துவரின் 
போதம் அயர்ந்துவிடும் போய் , 

195 
நல்ல திருமணத்தை நாடி இனிதியற்றக் 
கள்ளமின்றி ஆண் பெண் கருத்துடன்பா - டுள்ள நிலை 
கண்டபின்னே செய்தல் கடனாகும் இல்லையெனில் 
சண்டையே வாழ்க்கைத் தடம் . 

196 
விருப்பமில்லா நன்மணத்தால் வேண சிறப்பிங் 
குருப்படியாய் உண்டோ உரைக்க - தெருப்புழுதி 
போன்று குடும்பம் புகழற்று மாய்ந்துவிடும் 
தூண்டாதீர் வேண்டா மணம் . 

197 


90 


வேதத்தை நாடி விரும்பித் தினமோதிப் 
பேதத்தை நீக்கிப் பெருமையுறல் - காதத்தில் 
என்றும் மகிழ்வுதரும் ஏற்றமிகு செய்கையென 
நன்றுரைத்தார் முன்னோர் நனி . 

198 
ஆண்டவனே தந்த அருமைத் திருமறையை 
வேண்டுவதால் நன்மை விளையுமே- தாண்டி நின்றால் 
தீமை விளையுவது திண்ணமா மாதலினாற் 
சேம முறுவழியைச் சேர் . 

199 
நீதி தவறியதால் நேர்மைதிக ழாண்டவனும் 
ஓத மறை நமக்கு ஒப்புவித்தான் - போதமுள 
மா நபியும் நம்மவற்கு மாண்புடனே சொல்லியுளார் 
தானறிந்தால் நன்மையுண்டு சார் . 

200 
நோய்மையுளார் நன்மருந்து நோக்கி அருந்துதல் போல் 
வாய்மை நிலை கெட்டோரும் வாய்ப்புடனே - சேய்மைசென்றும் 
வேதமெனும் நன்மருந்தை வேண்டுமள வுண்டுவரப் 
போதநிலை வீறும் புகழ் . 

201 
முன்புள்ள ஞானிகளை முற்றும் அறிந்தாலும் 
அன்புள்ள மில்லார்க் கருளில்லை - பண்பதுதான் 
இல்லார்க் கிசையில்லா வாறதுபோ லன்பில்லார்க் 
கெல்லாம் முறணாகும் எண் . 

202 
ஒருவனுக்கு மேலாம் உழுதுபயிர் செய்யும் 
பெருமையுள மண்ணும் பெருகத்- திருவாளன் 
பங்குகளாய் ஆக்கிப் பயிர்செய்வா ரக்கதைபோல் 
இங்குளோ ரைப்பிரிப்ப தாம் . 

203 
சாதிவகை பேசி சமூகங் கெடுக்காமல் 
ஓதுமுறை தேர்ந்திங் குயர்வடைவீர் - சோதியிறை 
பாதம் பணிந்து பகுத்தறிவை முன்னிருத்திப் 
பேதமின்றி வாழ்மின் பெரிது . 

204 
புத்தியுளா ரென்றும் பெருமையுட னேயடங்கி 
எத்ததியும் வாழ்வார் இனிமைபெறப் - புத்தியிலார் 
நானே பெரியனென்று நாப்பறைகள் தான் சாற்றி 
வீணே கெடுவான் விளம்பு . 

205 


91 


பலது மறிந்தாலும் பாரிலிறை ஒன்றே 
உளதென் றுணராதார் ஓரார் - சிலபோதும் 
ஒன்றை நினைத்தே உருகி வழிபடார் 
நன்றை அடையார் நகை . 

206 
நல்லறிவு கொண்டு நலமே உணர்ந்தோத 
உள்ளதெலாங் காண்பா ருலகமதில் - அல்லாமல் 
மூதேவி யாய்ப்பேசி மூடமதி யாகுவதே 
ஓதாதார் தஞ்செயலா மோது . 

207 
மலையுள்ள கல்லை மதிப்பாக்கி வைத்துத் 
தலைமேலே பூவகைகள் சாற்றி - நிலையாக 
நின்றதனைப் பார்த்து நிலையாய் வணங்குறீர் 
கண்டறிந்து அஃதைக் கட . 

208 
பக்தர் முனிவர்களைப் பாடித் தொழுதுவர 
சக்தி பெருகித் தரமுயர்வீர்- இத்தரையில் 
அந்நார் பெயர் சொல்லி அன்புட நற் றான மிடில் 
பொன்னான நற்பலனாம் பேசு 

209 
உள்ளத்திற் பத்தியின்றி யூரூராய்ச் சென்றாங்கு 
கல்லைத் தொழுவதனாற் கண்டதுண்டோ - உள்ளறிவால் 
தெய்வநிலை தேர்ந்து தினமுந் தலைவணங்கு 
உய்வதற் கஃதே யுயர்வு . 

210 
யீ சனுக்கு மாந்தர் இனமாகச் செய்வதெல்லாம் 
பாசமுடன் காண்பான் பரிவாக நேசமுடன் 
எங்கும் பரந்தவனை எண்ணித் தொழுகைசெய 
மங்களமே எங்கும் மதி . 

211 
காரணமுஞ் சூட்சுமமுங் கண்டுணர்ந்த பேருக்கிங் 
காரணமும் வேண்டுவதோ ஆலமதில் - பேராகக் 
காற்றோடு காற்றாய்க் கலப்பார் பரவெளியில் 
ஆற்றலுடன் சுற்றிடுவா ராம் . 

212 


மாந்தருக்கு மூன்று நிலை மன்னருக்குக் கோடி நிலை 
ஏந்தி அறிந்தாலே எண்ணிடலாம் - சாந்தம் 
அறிந்தவரே காண்பார் அறியாதார் காணார் 
புரிந்திருக்க கோடியதாம் புல் . 


213 . 


92 


பக்தியிலே வாழ்ந்தோர் பலருண்டு பாருலகில் 
கத்தியிலே வாழ்ந்தோர் கணக்கிலராம் - புத்திதனை 
நன்மைதரக் கூட்டி நடந்தார் நலனடந்தார் 
புன்மைக ண்டார் மற்றார் புரி . 

214 
மக்கந் தனை நாடும் மாந்தரே நன்றாக 
மக்கத்திற் சென்றுவந்தே மாசறுமின் பக்குவமாய் 
நன்றாய்க் குளித்துவந்தும் நற்புழுதி வீழுவதோ 
குன்றாத நன்மைதனைக் கொள் . 

215 
நன்றாக நல்லறத்தை நாடிப் புரியாதார் 
உண்டான காசில் உவப்புடனே - நன்றுயர்ந்த 
மக்கத்தை நாடிடினும் மாதவனின் நல்லருனை 
பக்குவமாய் எய்துவரோ பார் . 

216 
கத்தத்தை ஓதக் கடக்கின்றார் வேதியர்கள் 
நித்தம் தொழுகாக்கால் நீதியுண்டோ - எத்தவரும் 
பர்லதனைப் பேணார் பயனுடைய சுன்னத்தில் 
அர்ளதனைக் காண்பாரோ வாங்கு . 

217 
சோற்றுக்கு நற்குழம்பு தோதாய் இருப்பதுபோல் 
சாற்று முயர்தொழுகை தான்சோறாம் - ஏற்றமுறு 
சுன்னத்து நற்குழம்பு சோதிக்க வேநபிகள் 
தன்னுரைக்கூட்டுக்கறியாந் தான் . 

218 
கட்டம் நெருங்கிவரக் காரணனைத் தேடி நிதம் 
இட்டமுடன் வேண்டி இருந்திடுவார் -- கட்டமின்றேல் 
எந்நாளுந் தேடார் இதயந் தனிலிருத்தச் 
சொன்னாலுங் கேளார் சுவை . 

219 
மாயப் பணவாசை மாளாதே எக்காலும் 
மாயப் பணத்தால் மதியிழந்து - மாயவனை 
எண்ணாது வாழ்கின்றேன் எக்காலம் நாயனடி 
உன்னிப் பிடிப்பேனோ ஓய்ந்து . 

220 
எப்பொழுதும் ஆஸிம் இனிதாய் உரைப்பதனை 
அப்படியே கேட்டிங் கழுதிடுவார் - செப்பியதை 
அன்றைக்கே நீக்கியவர் ஆராத பாவவினை 
என்றைக்குஞ் செய்வா ரிவர் . 

221 


93 


அக்காலு முண்டே அறிவுயர்ந்த மேலோர்கள் 
இக்காலு முண்டே யறிவிலிகள் - எக்காலும் 
நன்மைதனைச் செய்வோர் நலமுடையார் மற்றவர்கள் 
கன்மனத்தார் புன்மனத்தார் காண் . 

222 
அஞ்ஞானம் கீழாம் அளப்பரிய விஞ்ஞானம் 
மெஞ்ஞானத் தின்கீழாம் மேவியறி - மெஞ்ஞானம் 
என்றும் முதலாம் இதுவே இசைமுடிவாம் 
நன்றுணர்ந்து நாளுமதைப் பேண் . 

223 
பெற்றோர் உறவல்ல பிள்ளை உறவல்ல 
உற்றோர் உறவல்ல உன்னிடுவாய் - கொற்றவனாம் 
நாயகனே நல்ல நலந்தருவான் நற்றுணை யாம் 
தேயமுழு தும்மவனைத் தேர் . 

224 
வயிற்றுக் கலைகின்ற மானிடரே கேளீர் 
மயிற்றுக்கு நேருங்கள் வாழ்வு - செயிற்றிறமாய் 
மானம் பிழையாது வாழ்மின் இயலாக்கால் 
ஈனமறச் செத்தொழிவீ ரிங்கு . 

225 
பொருள் வேண்டு மிங்கு புனிதமுடன் வாழ 
அருள் வேண்டு மங்கு அறியின் - நிறைவுடைய 
சொர்க்க நிலை எய்தத் தொடர்ந்தே யறமியற்றல் 
இற்கடனா மென்றே யிசை . 

226 
நல்லருளைப் பெற்றோர் நலமாக அவ்வுலகில் 
தொல்லையின்றி வாழ்வார் சுகிர் தமுடன் - புல்லரோ 
நன்னரகம் வீழ்ந்து நடக்க வழியின்றி 
புண்ணுறுவார் பார்த்திருக்கப் போய் . 

227 
படத்தைக் கடவுளெனப் பார்த்திங்கு வேண்டல் 

உத்தனம தாகும் மனிதா - குடக்கிருந்து 
ஆண்டவனை வேண்டல் அழகாகு மானதனால் 
ஆண்டவனை இன்றே அறி . 

228 
கள்ளை மிகவருந்திக் கத்தித் திரிகின்ற 
புல்லரே இஃது புதுமடமை - உள்ளவரை 
போதைகளை யுண்டே பொழுதைக் கழிக்காமல் 
மேதைகளாய் வாழ்வீர் மிக . 

229 . 


மட 


94 


சத்திரத்தில் தூங்கிச் சடலங் கெடுக்காமல் 
பத்தியொடு வேண்டப் பயனுண்டாம் - இத்தரையில் 
வீண்பொழுது போக்கி விலங்குகளாய்த் தான்வழல் 
காண்பரிய மாமடமை காண் . 

230 


231 


232 


233 


மனப்பேயைக் கட்டி மடக்கத் தெரிந்தார் 
கணப்பொழுதுந் துன்புறுவ தில்லை -மனப்பேயே 
துன்பத்திற் கெல்லாம் துணையிருப்ப தாதலினால் 
கண்பொத்திக் கட்டு மனக் கால் . 
பள்ளிக்குப் போகப் பயப்படும் மானிடர்கள் 
தொல்லை புரியத் தொடர்கின்றார் - இல்லையிவர்க் 
கென்ன சொல்லி யாதுபயன் ஏற்றுந் திருந்தாதார் 
மண்ணுக்குப் பாரம் மதி . 
நாயகனே நீயின்று நாட்டிலுள்ள நல்லோரை 
ஞேயமுடன் நேசித் திருக்கின்றாய்- பேயரோ 
கண்டு வெறுத்துமிகக் கால்குதித்து ஓடுகிறார் 
சண்டாள ராமென்று தான் . 
வேதத்தை ஓதியுளார் வேண்டுவன கற்றுள்ளார் 
நீதத்தை காக்கும் நினைவின்றி - வாதத்தில் 
காலத்தை ஓட்டிக் கடக்கின்றார் வீண்பொழுதை 
ஆலத்தைக் காணாம லாங்கு . 
எத்தனைதான் சொல்லி இனிதுரைத்த போதினிலும் 
அத்தனையுங் கேளார் அறிவில்லார் - நத்தாமல் 
தீமை மிகவியற்றித் தேசு கெடுத்தழிந்து 
பேய்மைக் குணமடைவார் பின் . 
நாகரிக மென்று நடக்கின்றார் தீயவழி 
நாகரிகத் துட்பொருளை நாடாதார் - நாகரிகம் 
பீடு தருநெறியைப் பேணுவதே யல்லாமல் 
மூடநெறி பற்றுவதோ முன் . 
ஆட்சி முறைதழுவி அன்புடனே வாழ்ந்துவரக் 
காட்சிபல கண்டு களிப்புறலாம் - சீச்சீ 
அரசை அழிக்க அராசகந்தான் செய்தல் 
முரசக் குணமாம் மொழி . 


234 


235 


236 


237 


95 


மக்கள் குணமறிந்து மாண்புடனே ஆட்சிசெய்வார் 
எக்காலும் நற்புகழா லின்புறுவார் - மக்களுக்குத் 
தொல்லை தருமரசு தூள்த்தூளாய் ஆவதல்லால் 
விள்ளிய பேர்பெறுமோ ? விள் . 

238 
மன்னவனே யானாலும் மாதவத்தோ ரானாலும் 
முன்னவனின் அன்பின்றேல் மூதுலகில் - எண்ணரிய 
சக்தி பெறுவாரோ தானறிந்து நாயனடிப் 
பத்தி நெருங்கல் பயன் . 

239 
கற்றவனே யானாலும் காலங்கை கூடாக்கால் 
எத்திறத்துங் கீழடைந்து இங்கிருப்பான் - முற்றறிவு 
இல்லாத பேயரெலாம் ஏற்றம் மிகப்பெறுதல் 
சொல்லாரும் நல்லூழாற் சொல் . 

240 
ஆண்டி யரசாள்வான் ஆட்சியுளான் கீழாவான் 
வேண்டி எதுசெயினும் வெற்றியிலை - ஆண்டவனே 
ஆக்குவோன் யாவும் அழிப்பான் அதனாலே 
நோக்கிடுவீர் நுட்பம் நுகர்ந்து . 

241 
தன் மனத்தைக் கட்டத் தகுதிமிகப் பெருகும் 
உன்மனத்தின் சக்தி உணராயோ - கன்மனத்தான் 
பார்த்திருந்து நம்மைப் படுகுழியிற் றள்ளிடுவான் 
சீர்த்திபெற நன்னிலையைத் தேர் . 

242 
சிங்கார மானவனைச் சீர்த்திபெறத் தான்வணங்க 
மங்காத நற்பலன்கள் வந்துவிடும் - பொங்காணு 
பொங்கமதாய் எங்கும் பொருள்விளைவை ஆக்குவதும் 
சிங்கார நாயனெனச் செப்பு . 

243 
நல்லகவி பாடி நலமாய் அளித்தாலும் 
நல்லபடி நற்புலமை காணாரே -- புல்லரிதை 
போற்ற நினைக்கவில்லை புத்திகெட்ட மட்டிகளால் 
நாட்டுக்கு நன்றொன் றிலை . 

244 
செல்வம் நிறைந்தக்கால் செப்பிடுவார் பந்தமெலாம் 
உள்ளபடி செல்வம் உருக்குலைந்தாற் - றள்ளி நின்று 
சுற்றத்தா ரானவரும் தூத்தூ வெனவெறுப்பார் 
கெட்டார்க்குக் கேளிர் இலர் . 

245 


96 


வல்லவனை வேண்ட வகையான நல்லபயன் 
தொல்லையின்றி கிட்டுந் தொடரப்பா - நல்லவர்கள் 
இஃதறிந்து முன்னே இறைவனை வேண்டிபலன் 
தஃதியுடன் பெற்றார் தனித்து . 

246 
எல்லாம் அவன் செயலால் இங்கு நடப்பதனால் 
வல்லானை நீ மறந்தால் வாழ்க்கையிலை - எல்லோரும் 
உண்மை தெளிந்தே ஒருவனுக்கு நன்றி செயச் 
சென்மங் கடைத்தேறு மே . 

247 
நல்லகவி நான்பாட நாட்டமிகக் கொண்டுள்ளேன் 
வல்லானே வந்தெனக்கு மாதிறமும் - உள்ளுயர்வும் 
தந்தாள்வாய் நானும் தராவிட்டா லென்னாவேன் 
வந்தாள் வரமருளி மற்று . 

248 
கோலை எடுத்தவுடன் கூறிவிடு நற்கருத்தை 
நாளையென்று சொல்லி நடக்காதே - வேலையெலாம் 
எப்பொருள ஏற்றிங் கெழுத நினைப்பேனோ 
அப்பொருளாய் நீமுன் னார் . 

249 
ஆலத்தைக் காத்துவரும் அன்புமிகு நாயகனைக் 
காலத்தில் எண்ணிக் கருத்தாக - சீலமுடன் 
வேண்டித் தொழுவாய் வினையற்றுப் போய்விடுங்காண் 
தாண்டாதே விட்டிதனைத் தான் . 

250 


நம்பித் தினந்தொழுவார் நம்பிக்கைக் கேற்றபடி 
எம்பெருமான் யீசன் இனியவருள் - தெம்பாயீந் 
தாள்வான் இதுமெய் அறியாதார் நம்பிக்கை 
தாழ்வாகப் போகுந் தகர்ந்து . 

251 
வல்லவனை நம்பி வணங்கித் தினம்பணிய 
அள்ளி யளித்திடுவான் நல்லருளை - உள்ளவரை 
நல்லசெயல் நாட்டமுடன் நானிலத்தி லேசெய்யத் 
தொல்லையகன் றின்பவருந் தேர் . 

252 
சாதிமத பேதமின்றி யாருஞ் சமரசமாய் 
மேதினியில் வாழ்ந்தால் மிகச்சிறப்பாம் - பேதமுறை 
கொண்டு குடிகெடுக்க கொற்றவன்றன் மாசினத்தால் 
துண்டாக்கித் தள்ளிடுவான் தூ . 

253 


97 


ஈசனை நம்ப இருக்குதடா கோடி நலம் 
தோ / மென்ற தீமை தொடராதே - சேமமுடன் 
உள்ளுக்குள் நின்றே ஒளிரும் பரம்பொருளைச் 
சொல்லுக்குள் வைக்கச் சுகம் . 

254 
மாந்தரையே முன்பு மதிப்பாக ஆக்கியவன் 
ஏந்தானிவ் வாறிடும்பை ஏற்படுத்தி - மாந்தரையே 
வாட்டுகிறான் என்பீர் ? மதிகொண்டு சிந்தித்தால் 
ஏற்றம் அறிவீர் எடுத்து . 

255 
பலமுள்ள போதிங்கு பண்புடனே என்றும் 
நலமுள்ள நாயகனை நாடி-உளமார 
வேண்டிப் பணிந்தால் மிகு நன்மை கிட்டிவிடும் 
தாண்டிவிடின் போகுந் தகர்ந்து . 

256 
வல்லானே என்னை வகையுடனே காப்பதனை 
உள்ளுக்கு ளெண்ணி உணர்கின்றேன் - நல்லவனாய் 
என்றென்றும் வாழ இனிய தவத்திருவே 
கொண்டாள்வாய் என்னை குறித்து . 

257 
மானிலத்து மானிடரை மாறின்றி நீபடைத்தாய் 
மானிலத்து மாந்தர் கணக்கறை - ஏன் நிலத்தில் 
மேலென்று சில்லோரை மிஞ்சியுள பல்லோரைக் 
கீழென்று சொல்லுகிறார் கேள் . 

258 
மனக்கண்ணால் நம்மிறையை மாணவே பார்க்க 
கணக்காக நன்மை கடுகும் - பிணக்கில்லா 
ரூஹு இருக்களவும் இல்லல்லாஹ் என்றோத 
வாகாய நன்மை வரும் . 

259 
ஈசன் ஒருவனையே ஏற்றமுற வேண்டிவரத் 
தோச மகன்றேநற் றூய நன்மை - வாசிதரும் 
சங்கதிக ளுண்டிதற்குச் சான்றாக காட்டுதற்கே 
பங்கமின்றி ஞானிகளைப் பார் . 

260 
தக்க முறையினிலே தற்பரணைத் தானறிய 
மிக்க வழியுண்டு மேதினியில் - எக்காலும் 
கண் மூடி வேண்டிடலாம் கண்ணியமாய் பார்த்திடலாம் 
மண்மீதில் என்றும் மகிழ்ந்து . 

2E1 
7 


98 


நல்ல பலனளிக்கும் நாயகனை வேண்டாதார் 
நல்ல சுகமின்றி நானிலத்திற் - சொல்லைபல 
ஏற்பா ரதனாலே இறைவனடி யைத்தொழுது 
பார்ப்பீர் பெருஞ்சோதிப் பண்பு . 


262 


தட்டான் உருக்கிவிடும் தங்கத்தைப் போல் மனத்தைச் 
செட்டாய் உருக்கித் தினந்தொழுதால் - முட்டின்றி 
நன்மை பலபெருகும் நானிலத்தில் வாழ்வுயரும் 
சொன்ன முறை தேர்வீர் சுகம் . 

263 
ஏழையென வின்றிருப்பார் ஏற்றமுறு வார் நாளை 
மூளையின்றி நோதல் முறையில்லை - வேலை 
தவறாது நாயகனைச் சங்கையுடன் வேண்ட 
நவமான வாழ்வுண்டாம் நம்பு . 

264 
எவ்வேலை செய்தாலும் எண்ணி இறையவனை 
செவ்வையுடன் வேண்டச் சிறப்பாகும் - எவ்வுயிரும் 
இவ்வழியிற் சென்றால் இடும்பை அகன்றுவிடும் 
கவ்வையின்றிச் சொன்னோங் கணி . 

265 


எண்ணத்தி லுண்டிங் கிறையவனின் ஞானமெலாம் 
எண்ணத்தி லுண்டே இரக்கமெலாம் - எண்ணத்தை 
நல்வழியி லாக்க நலமெல்லாம் ஒன்றாகப் 
பல்வழியுங் கூடி வரும் . 

266 
தத்துவங்களின்றிச் சடத்திற்கு நன்மையிலை 
வித்தகங்க ளின்றியிங்கு மேன்மையிலை- இத்தரையில் 
எல்லாம் இணை சேர்ந்தால் ஏற்ற நலனாகும் 
இல்லையென்றால் தொல்லையுண்டென் றெண் . 267 
ஆதியிறை அன்றே அறிந்து நலத் தத்துவத்தை 
நீதிமுறை யாக நிலத்தோர்க்குச் - சோதியுடன் 
நல்ல திருவுயர நாடிப் படைத்திட்டான் 
உள்ளறிவு கொண்டிங் குணர் . 

268 
பற்றி இறையவனைப் பார்த்திருக்க எக்காலும் 
சுற்றிவரும் நன்மை சுகமாக - 

இற்றரையில் 
எந்நேர முந்தொழுகை ஏற்றுமே தற்பரனைக் 
கண்ணேபோற் போற்றக் கருது . 

269 


99 


சிந்தனையி லுள்ளவனைச் சீராக எப்பொழுதும் 
உந்தன் நினைவினிலே உற்றுப்பார் - சந்தம் 
முறையாது கூறியில் லல்லாஹு வென்றே 
றையாக வேமௌனங் கொள் . 

270 
விதி நிலையைத் தான்மாற்றி வெற்றிகண்டார் யாரும் 
இதுவரையில் மேதினியி லில்லை - விதியென்றால் 
ஈசனவன் சக்தி இதையாரும் மாற்றிவிடத் 
தேசுடையா ரில்லை தெரி. 

271 
மதியென்றால் தன்னால் முடிந்துவிடுஞ் செய்கை 
விதியென்றால் யீசன் விருப்பம் - தியென்றால் 
கள்ளர் செயலாகும் காரணங்களிப்படியே 
உள்ளத்தி லுண்மைதனைக் காண் . 

272 
அன்பாய் இசைப்பாடல் ஆயிரங்கள் யாப்பதிலும் 
வெண்பா இசைப்பதுவே மேன்மையாம்- வெண்பாதான் 
பாவிற் சிறந்த பயனுடைய நற்பாவாம் 
நாவிற் கினிய நசை . 

273 
புண்ணியங்கள் செய்யாமற் பூரித் திருந்து தினம் 
கண்ணியங்கள் ஒட்டக் கருதுகின்றார் - எண்ணிடிலோ 
மேதினியில் இந்நவரே மேலான பாவமதை 
ஆதிக்க மாய்க்கொள் பவர் . 

27 
உண்டு மகிழாமல் உண்டியலில் சேர்த்திடுவார் 
நன்று குடும்ப நலனுக்கும் --சென்றீயார் 
வேசையிடஞ் சென்று விளையாட்டாய்த் தான் கொடுத்து 
தோசியெனப் புண்படுவார் தூதூ . 

275 
இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்கையிலே 
குன்றனவே தீமைநின்று கொக்கரிக்கும் - மண்டுகளாய் 
நாய்போலும் பேய்போலும் நானிலத்திலேமாந்தர் 
சாய்ளோ டுழலுகிறார் தான் . 

276 
பத்துரூபாய் தேடி பதினைந்தை விட்டுவிடில் 
நத்திடுமோ இல்லறத்தில் நன்மையல் - உத்தமாய் 
கூடுதலாய்த் தேடிக் குறைத்துச் செலவழித்து 
நாடுதலே யாங்குடிக்கு நன்று . 

277 


100 


278 


279 


280 


ஊதாரி யாகுவதால் ஒன்றும் பலனில்லை 
சூதாகிப் போகும் துணையெல்லாம் - ஆதலால் 
நன் நபியார் வாழ்க்கைமுறை நாடி இனிதறிந்து 
இந்நகரில் வாழல் இயல்பு . 
நண்பன் இடும்பைதனில் நன்றின்றி வாடுகையில் 
அன்போ டவனுக்கடுத்துதவி - இன்புடனே 
செய்யா தவனிங்கு சீர்கெட்ட நண்பனடா 
வையகத்தி லந்நவனே மந்தி . 
வண்ண முகத்தோடு வாழ்ந்த முகம்மதுவை 
எண்ண மிக நன்மை இப்புவியில் - உன்னதமாய் 
ஆதிச் சரித்திரத்தை ஆராய்ந்து பாராதார் 
ஓதப் பிணமே உரை . 
நல்ல முகம்மதுவை நாட்டமுட னேகாண 
உள்ள சரித்திரத்தை ஓதப்பா - இல்லையெனில் 
கற்றோ ரதைஓதக் காதா லதைக்கேட்டு 
பற்றி நடக்கப் பயன் . 
கலியாணஞ் செய்யுங் கணக்கை யறிந்து 
கலியாணஞ் செய்தல் கடனாம் - கலியாணம் 
என்றும் நிலைத்திங் கிருப்பதனா லேயஃதை 
நன்றாக ஆய்ந்ததனை நாடு . 
நல்லவர் போல் வந்து நயவஞ்சகஞ் செய்திடுவார் 
சொல்வதனை நம்பிவிடல் தீதாகும் - கள்ளர் தான் 
அன்றங் கிருந்தே யறிஞர் முகம்மதுவைக் 
கொன்றொழிக்க வஞ்சகஞ்செய் தார் . 


281 


282 


283 


வஞ்சகனை யீசன் மடக்கிக் கொடுநரகில் 
அஞ்சலின்றித் தள்ளி அடைப்பதனால் - வஞ்சகங்கள் 
செய்ய நினையாதீர் தீவினைகள் மேவாதீர் 
ஐயன் தருநிலைமை ஆய்ந்து , 

284 
பழக்கத்தால் மாந்தர் பலபிரிவாய் மாறி 
இழுக்காக வாழுகிறா ரின்றும்- ஒழுக்கம் 
நிறைந்தாலே நன்மை நிலைக்கும் நிறையாக்கால் 
பொருந்தாத தீமை புகும் . 

285 


101 


286 


நல்ல குடிப்பிறந்தார் நன்றறிந் தோதாக்கால் 
கள்ளரோ டொப்பக் கருதுவரால் 

கருதுவரால் - நல்லபடி 
கற்றோரே மேலோர் கணக்கறிவீர் கல்வி நிலை 
அற்றகுடி யன்றே கெடும் . 
ஆண்டிமக னோதியக்கால் ஆட்சி கிடைத்திடலாம் 
வேண்டிப் படித்திட்டால் வெற்றியறி- தாண்டிப் 
படிக்காமல் வாழ்ந்திடவே பாழாகும் வாழ்வு 
கொடிக்காய் பறிக்காக் குறை . 
பாமாலை பாடப் பரமனுக்கு நன்றாகும் 
காமாலை பாடக் கணக்கில்லாத் - தீமைநிலை 
உண்டாய மாதரொடிங் கூடாடி யேகெடுவார் 
கண்டாய்ந்து பாடக் கடன் . 


287 


288 


காசுகளைக் கட்டிங்கு கஞ்சத் தனம்புரிவார் 
வாசி நிலை யைக்காணா மாமடையர் - காசுகளை 
நற்றொழிலுக் கீந்து நலன் தேடி வாழுவதே 
இல்லறத்தார்க் கேற்ற இயல் . 


289 


o 


தன்னுடலை நம்பித் தரணியுளோர் வாழ்கின்றார் 
உன்னுடலும் நாளை உடைந்தபின்பு - மண்ணகட்டிற் 
செல்வதன்றி என்ன சிறப்புண் டதனாலே 
நல்லமறை சொல்வழியை நாடு . 

290 
காட்டு நரிபோலக் காரியங்கள் செய்திங்கு 
வீட்டு நலன் கொடுக்க வேண்டாமே -- தேட்டமுடன் 
நல்ல முறையோடு நானிலத்தில் வாழ்ந்துவர 
உள்ள நலன் கூடும் உயர்ந்து . 

291 
நாயனைய நன்றியிந்த நானிலத்திற் கொண்டிருப்பின் 
தாயனையான் நல்ல தகவுடையான் - பேயாக 
நன்றிகெட்டு வாழ்வான் நலமில்லாத் தீநரகில் 
நின்று தவிப்பான் நினை . 

292 
கோபக் கனல் திரட்டிக் குன்றாகச் சேர்த்திடவே 
சாபக் குணமுண்டு தானறியும்-(கோபத்தைத் 
தள்ளி அமைவுடன் தான்வாழ எக்காலும் 
நல்ல பயனடைவீர் நாடு . 

293 


102 


பொறுமையுடன் வாழப் புகழுண்டு வாழ்விற் 
பொறுமைகெட மிக்கப் புரையாகும் - வறுமையிலும் 
ஒக்கப் பொறையதனை ஓம்புவதே நன்றென்று 
தக்கவர்கள் காண்பார் தரம் . 

294 
பொய்யுலகில் நன்றாய்ப் புனிதமுடன் வாழ்ந்திடவே 
மெய்யுலகில் நல்ல விளைவுண்டு - செய்கடனை 
நன்றினிதாய்ச் செய்வார் நலமெல்லாம் பெற்றுயர்வார் 
பன்றியென வாழ்வார் பதர் . 

295 
சோம்பேரி வாழ்க்கை தயரத்தை மிக்கியற்றும் 
தீம்பாகும் வீம்பாகும் தேரிடிலே - சோம்பற்று 
நற்றொழிலைச் செய்து நலமாக வாழுவதே 
கற்றுயர்ந்தார் போற்றுங் கலை . 

196 
எல்லா வகையாலும் ஏற்புடைய நாயகனை 
நல்லாத் தொழுதுவர நாடிடுவாய் - அல்லாக்கால் 
அன்று செய்த நன்றி தனக் காண்டவனுக் கேபிரதி 
என்றுசெய்வாய் இங்கே இயம்பு . 

297 
வல்லவனை எண்ணி வகையாக நன்நெறியை 
உள்ளவரை செய்ய உவப்பாகும் - பிள்ளையிலே 
செய்யத் தொடங்குவதால் சீராகும் பத்திநெறி 
மெய்யான மேன்மையது வின் . 

298 


பன்றியைப்போல் பிள்ளை பலபெற்று நோகாமல் 
கண்டுயர்ந்த பிள்ளை கணக்காக - இன்று முதற் 
பெற்றுப் பெறுவாழ்வு பெற்றினிது வாழ்குவிரேல் 
நற்றவத்தோ ரும் முவப்பார் நன்கு . 

299 
அளவுளதாய்ப் பிள்ளை அருமையாய்ப் பெற்றுத் 
தலம்புகழ வாழுகின்ற தன்மை --உளவாமால் 
கண்டுணர்ந் தேகுடும்பக் கட்டுப்பா டுற்றிருந்து 
மண்டுபிறப் பைத்தடுப்பீர் மற்று . 

300 
தக்க பொருள்வசதி தானிருட்பின் நான்கில்லாள் 
பச்குவமாய்ச் சேர்ந்தின்பம் பண்ணிடலாம்- தக்க நிலை 
இல்லாதார்க் கோர்மனை வி ஏற்டடைத்தா மாதலினால் 
உள்ளமதி லிஃதை உரை . 

301 


103 


முன்மனைக்குப் பிள்ளை முடிவாக இல்லையெனில் 
பின்மனைவி யொன்றைப் பிரியமுடன் - நன்மனையாய்க் 
கொண்டிருந்து புல்லிக் குலந்தழைக்கச் செய்வதுவும் 
நன்றுயர்ந்த தாகும் நவில் . 

3000 
வல்லவனே சட்டம் வகையாகத் தந்துள்ளான் 
தொல்லையின்றிக் காணத் தொடரப்பா - நல்லவர்கள் 
யாரா இருந்தாலும் நாட்டமுடன் கண்டறிய 
ஆராய்ந்து நன்மை யறி . 

303 
தெள்ளு தமிழ்மொழியில் தித்திக்குந் தேன்சுவையில் 
வள்ளுவரும் நல்ல மறையளித்தார் - உள்ளுவந்து 
நல்லமனத் தோடதனை நாட்டமுடன் ஓதிடவே 
பிள்ளைமனந் தோன்றும் பிடி . 

304 
கண்ணுக்கு முன்னே கனிவாக வஞ்சமதாய்ப் 
பொன்னான வார்த்தையிலே போற்றுகின்ற நன்மையிலான் 
வாழ்க்கையெலாங் கெட்டு வறுமையிலே மிக்கழிந்து 
ஏக்கத்தாற் சாவான் இடிந்து . 

305 
வார்த்தையிலே நஞ்சை வகையாக வேசேர்த்து 
நேர்த்தியுடன் பேச நினைக்கின்றார் -சேர்ந்தே 
உறவாடித் தீதுசெயு மொற்றர்சொல் லாய்ந்து 
திருவோடு வாழத் தெரி . 

306 
கள்ள மனத்தோடு காணவரும் வஞ்சகரை 
பிள்ளை நகைப்பாய்ப் பிரித்துவிடு - தொல்லுலகில் 
வஞ்சகர்கள் மிக்க வளர்ந்திருக்கா ராதலினால் 
சிந்தனையில் வாழ்க்கைதனைச் செய் , 

307 
வண்ண உடையணிந்து வாகாக வேடமிட்டுத் 
தின்ன உணவின்றிச் சீரழியும் - அந்நவரை 
எந்நாளும் நம்பி இணைந்திருந்தே வாழாமற் 
கண்ணா இருத்தல் கடன் . 

3008 


அன்பு மனத்தாலே ஆண்டவனை வேண்டிவர 
பண்பு தினமுயறும் பார்த்தறிவாய் - துன்பத்தை 
ஓட்டி விரட்டும் உயர்வழியி லே முன்னோர் 
தேட்டமுடன் சொன்னவழி தேர் . 


309 


1004 


அன்பாலே இல்லறத்தில் ஆனந்தஞ் சேர்த்திடலாம் 
அன்பாலே இவ்வுலகை ஆண்டிடலாம் - அன்பாலே 
வெற்றி பெறலாம் வினைதீய்த்து வாழ்ந்திடலாம் 
பெற்றியுட னே இதனைப் பேண் . 


310 


எவ்வகையி னானாலும் ஏற்றவுயர் அன்புகொண்டு 
செவ்வியுடன் பேசல் சிறப்பாகும் - இவ்வுலகில் 
அன்புக்கு யாரும் அடிபணிந்து செல்வரால் 
அன்புடனே நிற்க வறி . 


311 


அன்புமொழி கூட்டி அழகுறவே பேசுவதால் 
துன்பமதை வென்றிடலாம் துப்புறவாய்- என்புருக 
ஆண்டவனை வேண்ட அவனடியார் தான் வேண்ட 
மீண்டிடலாம் துன்பம் மிதித்து . 

312 
வந்தாரை அன்பாய் வரவேற்க அந்நவரின் 
சிந்தை குளிர்ந்துவிடுஞ் சீராக கந்தலுடை 
கட்டி இருந்தாலும் கண்டவரை உண்மையுடன் 
இட்டமுடன் அன்போ டிருத்து . 

313 
உண்ண உணவுதர உன்னிடத்தி லில்லாக்கால் 
கண்ணைக் கசக்காதே காரணமாய் - உண்மையுடன் 
வந்தவரை ஏற்று வடி நீரைத் தந்தாலும் 
இந்திரலோ கத்தமுதா மெண் , 

314 
கோபமது கொண்ட கொடுமனத்தார் தங்களையும் 
தாபமுடன் அன்பாற் சரிசெயலாம் - கோபமற 
அன்பு மொழிபேசு அஃதால் உனக்கென்றும் 
இன்பங் கிடைக்கு மிணைந்து . 

315 
நன் நபியும் அன்பாலே நல்லுபதே சம்புரிந்தார் 
முன்னவர்கள் யாவருமே முற்றுமன்பு - உண்மையுடன் 
கொண்டு நடந்தார் குவலத்தியற் பீடுபெற 
இன்று மிருக்கின்றா ரெண் . 

316 
அன்பிருந் தாலும் அடுத்தடுத்துத் தீமைவர 
அன்புருகிப் போகு மதனாலே - இன்பநிலை 
தீயா திருக்கத் திருச்செயலை செய்து நலன் 
ஓயாது சேர்ப்பீருவந்து . 

317 


105 


318 


அடித்து வளர்க்காத பிள்ளை சில நாளில் 
படித்துச் சிறக்காது பாரீர் - இடித்துரைத்துக் 
கற்றுயரச் செய்தல் கடமையாம் பெற்றார்க்கு 
பற்றாகச் சொன்னோம் பதி . 
பிறர் துன்பந் தீர்த்தாற் பிரியமுடன் யீசன் 
உறவாக உன்னையுயர் விப்பான் - திறமாகத் 
தன்னால் இயன்றவரை தாரணியில் நன்மைகளை 
எந்நாளுஞ் செய்திடவே எண் . 
மண்ணுலகில் எங்கும் மலிந்துள்ளார் ஏழைகளே 
என்ன குறையென்று பாரறிவார் - மன்னவனும் 
எல்லாம் சமமாக இப்புவியிலே படைத்தான் 
கல்லாம் லேனிருந்தார் காண் . 


31 ) 


320 


கோபம் அதிகமுறக் கூறுகிற விவ்வார்த்தை 
சாபமென வாகும் சரியன்று -- பாவிகளே 
என்னைச் சினவாதீர் இங்கிருக்கு மும்மறிவுக் 
கண்ணைக் கெடுக்காதீர் காண் . 


321 


322 


பேசத் தெரிந்தவரே பேருலகின் நல்லவராம் 
பேசத் தெரியாதார் பேயராம் - ஆசையுடன் 
பேச்சு முறைபயின்று பேசுவீர் நன்றாக 
நாச்சிறக்க வஃதே நலம் . 
நல்ல பிரசங்கம் நாடோறுஞ் செய்வோரைக் 
கள்ளமின்றிப் போற்றிக் களிப்பிப்பார் - நல்லதிறன் 
இல்லாரைக் கண்டிங் கிகழ்வார்காண் ஆதலினால் 
வல்லாண்மைப் பேச்சரிய வா . 


: 32 : 3 


நல்லபணி உள்ளோரை நாட்டோர்கள் வாழ்த்துவரே 
உள்ள முயர்ந்த உணர்வதனால் - எல்லோரும் 
போற்றிப் பணிவாரே பூதலத்தி லிவ்விரண்டில் 
ஏற்றுக்கொள் வீரொன் றினை . 


324 


ஆட்சி நலன் பேணி அரும்பணிகள் செய்வார்க்குக் 
காட்சி நலன் காட்டிக் களிப்பிப்பான் - மாட்சிமைசேர் 
மாதவனு மென்றால் வரையாரோ நற்றொண்டர் 
போதமுறு செய்கை புரி . 

325 


106 


நண்பராய் நல்லோர் நயந்திருக்க எந்நாளும் 
துன்பநிலை இல்லை தொடர்ந்தறிவீர் - அன்பாக 
நல்லவரைத் தேடியே நட்புமுறை கொண்டிடுவீர் 
விள்ளரிய தாகும் விரும்பு . 

326 . 
வந்த விருந்தினரை வாயினிக்க வேபேசிச் 
சிந்தை குளிர்ந்திடவே செய்குவீர் - பந்தமுடன் 
பேசி மகிழ்ந்திடவே பேரின்பங் கண்டிடலாம் 
தோசியென மாறிற் றுயர் . 

327 
கொஞ்சிப் பலவார்த்தை கூறியே வந்தவர்க்கு 
கஞ்சி கொடுத்தாலும் கண்ணியமே - பஞ்சநிலை 
விட்டிங்கு பாலமுத மீந்தாலும் நன்றாகா 
ஒட்டி யுணர்வா யுவந்து . 

328 
நன்நெறியில் வாழ்தல் நலமாகும் இல்வாழ்க்கை 
நன்னெறியைப் பேணாதார் நன்றறியார்- கண்ணெனவே 
நன்னெறிகள் போற்றி நடப்பதுவே நாகரிகம் 
நன்னெறியை நாடிக் கொளல் . 

329 
அடக்கமுடன் இவ்வுலகில் ஆண்டவனைப் பேணி 
நடுக்கமுடன் வாழ்வதுவே நன்மை - இடுக்கண் 
நெருங்கிவிட்ட போதும் நினைப்பிறைமேல் வைத்திங் 
கருஞ்செயலை யாற்றிடவே ஆய் . 

330 
எத்தனைபேர் சேர்ந்திங் கிணைந்து நடத்திடினும் 
உத்தமமாய் வேலை உயராதே - நத்தியிறை 
சேர்ந்தருளைத் தானீய சீராகு மவ்வேலை 
சார்ந்துவிடு மந்நவரின் றாள் . 

331 
எடுத்த பெருமுயற்சி ஏற்றமதே யானால் 
அடுத்திறைவ னுமிருக்க லாகும்- படுத்திட்டால் 
ஒன்றும் நடக்காதே உண்மையிது நாட்டினிலே 
கண்டே உழைக்கக் கடன் . 

332 
நன்மையென வேநம்பி நாடி உழைத்தாலும் 
நன்மை கிடைக்காது நாடியறி- தின்மைகள் 
முன்வந்து நிற்கும் முயன்றதனைத் தான்யெதிர்க்க 
பின்வந்து நிற்கும் பெயர் . 

333 . 


107 


சங்கடங்கள் பட்டுச் சரியாக உன்கடமை 
இங்கியற்றா தேயிருப்ப தின்பமோ ? - சங்கையின்றி 
எத்துன்பம் வந்திடும்டை ஏற்கவைத்த போதினிலும் 
அத்தனடிப் பற்றில் அறும் . 

334 . 
குறையாது வெஞ்சினத்தைக் கொண்டிருந்த போதில் 
மறையாத துன்பம் வருமே- குறைந்தாலே 
மன்னித் திறைவன் மகத்தான நன்மைபல 
இன்னினியே யீவான் இசைந்து . 

335 
சொல்லுக் கினிமைதருந் தாய்மைமிகு நற்கவிதை 
உள்ளே யிருந்துவரும் உண்மையுடன் - எல்லோரும் 
ஈசன் மேற் பக்தி இருத்தி இருப்பாரேல் 
ஆசுகவி பாடிடுவா ராய் . 

336 
உழவுத் தொழிலியற்ற ஓம்புவதே நல்ல 
வளமிக் குயிர்க்குறுதி யாகும் - அளவெல்லாம் 
நேர்மைத் தொழிலல்ல நீணிலத்தி லெக்காலும் 
சீர்மைத் தொழிலுழவாஞ் செப்பு. 

337 
கற்றுயர்ந்த நற்புலவன் காசினியில் மிக்கபுகழ் 
பெற்றவனு மாவான் பிழையில்லை- கொற்றவனுங் 
கற்றவனுக் கீடில்லை கண்டுரைத்த உண்மையிது 
நற்றிறத்தோ டிஃதுணர நாடு . 

338 
காலைத் துயிலெழுந்து கண்டிப்பாய் நம்மிறையை 
வேலையிலே வேண்ட விரிவாகிச் - சோலையென 
வாழ்க்கை மலர்ந்து வசந்த மளித்திடுமே . 
நோக்கிப் பனுவல் நுகர் . 

339 . 


கோடி உடுத்திமலர் கொண்டையின் மேற் சூடியதும் 
நாடி மனை பார்க்க நட்பாகும் - கூடிருவர் 
சந்தோசங் கொண்டு சரிமனதாய் வாழ்ந்துவரப் 
பந்தம் மிகுந்திடுமே பார் . 

340 
இறப்பைத் தடுக்கும் இயல்பறிமே லோரே 
பிறப்பைத் தடுக்கவழி பெற்றார் - பிறப்பதனை 
நீக்க இறைவன் நெடும்பதமே நல்லதுணை 
நோக்கி இருப்பீர் நுணுகி . 

341 


108 


342 


விஞ்ஞான மென்று வெடிவகைகள் செய்யுகிறார் 
விஞ்ஞான மெல்லாம் விரிவாகி - அஞ்ஞானம் 
தன்னை அகற்றித் தகுதி பெருக்குவதே 
விண்ணை அறிதவமாம் விள் . 
நாயகனு மொன்றென்று நாயகமு முண்டென்று 
தாயகத்தி லோதத் தயாநிதியும் - ஞேயமுடன் 
வந்து பல நன்மை வாழ்க்கையிலே தந்திடுவான் 
சிந்தித்தே யோதித் தெளி , 


343 


எல்லா யிடத்தினிலும் யீசனருள் ஞாபகமாய் 
உள்ளே இருத்திலைத்த உத்தமர்க்கு வல்லவனும் 
நல்லருளை யீவான் நபிவாக்கு யீதாமல் 
சொல்லியமை மிக்காஞ் சுகம் . 


344 


நல்வினையுந் தீவினையும் நானிலத்திலே நமக்குக் 
கொள்வினையாய் வந்தக் குணமாகும் - சொல்வினையை 
நன்குணர்ந்து பேச நலமாகு மெவ்வினையும் 
நன்குணர்ந்து செய்தல் நலம் . 

345 
சித்தமுடன் வேண்டச் சிறப்பான நற்பலன்கள் 
உத்தமனுந் தந்து உதவிடுவான் - எத்தவரும் 
வேண்ட மறவாதீர் வெள்ளையுளத் தோடினிதாய்ச் 
சான்றபுகழ் வாய்ப்பத் தகும் . 

346 
கண்ணின்றிப் பார்ப்பவனைக் காதின்றிக் கேட்பவனை 
மண்ணிதில் வேண்ட மதிப்பாகும் - உன்னதமாய் 
நற்பயனைத் தந்து நலமுடனே காத்திடுவான் 
எப்பொழுதும் வேண்டி இரு . 

347 
எவ்விடத்து முள்ளவனை ஏற்றமுடன் நீதொழுகச் 
செவ்விநெறி பற்றித் திருவளிக்கும் - எவ்வளமும் 
தேடி உனக்களிப்பான் சேதி இனிதறிந்து 
ஓடு தொழுகைக் குவந்து . 

348 
முட்டாளாய் ஆனால் முயற்சியெலாம் வீணாகும் 
திட்டமுடன் இன்றே தெரிந்துவிடு - கற்றறிய 
ஞானமறை தேடி நபிமாரைச் சிந்தித்து 
வேணமட்டும் நல்லறஞ்செய் வீர் . 

349 


109 


350 


351 


எண்ணி அனுதினமும் யீசனையே நீ வணங்கப் 
பண்ணிப் பல நன்மை பாய்ந்துவரும் உன்னுள்ளே 
வந்திருந்து எப்பொழுதும் மாவருளை மிக்கருளும் 
எந்தக் கணமு மிணங்கு . 
உன்னை ஒருவனென உண்மையுடன் நான் தொழுக 
என்ன பலன் தருவாய் இங்கெனக்கே - அண்ணலே 
அன்று நபிமார்க்கே ஆய்ந்தளித்தாய் நல்லருளை 
இன்றுமதைப் போன்றே இயற்று . 
ஆதியென வேயிருந்து ஆண்டுவரும் வல்லானே 
நீதி எமக்களித்த நேயமுளாய் - சோதியுடன் 
எந்நாளும் உன்னையாம் ஏற்றுப் புகழ்ந்துவர 
எந்நாளும் நன்மனத்தை யீ . 
கோடிப் படைப்புகளை கூட்டிப் படைத்தாயே 
கூடியிங்கு வாழும் குறிப்பில்லை கேடிகளாய் 
சாதிமதம் பேசிச் சதிவழக்கு மாடுகிறார் 
நீதியிது வாமோ நினை . 


352 


353 


354. 


355 


என்று மிருப்பவனை ஏற்றமிகு நாயகனைக் 
கண்டுத் தொழுவார்க்குக் காரணங்கள் - என்றும் 
இருப்ப துறுதியென யீசனதின் வேதம் 
பரப்பி வருவதனைப் பார் . 
எல்லாமும் நன்றாய் இயல்பாக வேபடைத்து 
எல்லாமும் இன்புற் றினிதிருக்க - வல்லானே 
வேண்டுவன செய்தாய் விளம்புமுயர் மாமதியும் 
ஈண்டிரவுக் காக்கினாய் எண் . 
உடலுக்குத் தக்க உயிரதனைத் தந்த 
கடலுக்கு மிக்காங் கருணைக் - கடலே 
உனக்குத் தெரியாத தொன் றுண்டோ வீங்கே 
மணக்க எமது கவிமண் . 
யானைக்குத் தக்கபடி நற்கண் ணமைத்தேதான் 
பூனைக்குத் தக்கவிழி பூவைத்து - மானுக்கும் 
சிந்தித்து நன்னோக்குச் சேரப் படைத்தவனை 
பந்தித்துப் போற்றிடுவோம் பாடி . 


356 


357 


110 


எவ்வழியில் இத்தனையும் எப்படி நீ செய்தாயோ 
செவ்வையுடனிங்கதனைச் செப்பிடுவாய் - ஒவ்வொன்றுந் 
தாந்தா மினிதாகத் தன்தொழில்கள் செய்திடுமா 
றாய்ந்தமைத்த சூட்ச மறை . 

358 


ஓய்வான நேரமதில் ஓதிடுவீர் நன்னூலை 
ஆய்வான நற்பொருளை ஆய்பின்னே - சாய்வாகப் 
பேசும் முறைதவிர்த்தும் பேசரிய ஞான மதைக் 
கூசாது கற்பீர் குறித்து . 

359 
தீயாரை நீக்கியே தெய்வம் அடியவரை 
தூயாராய்க் காக்குந் துணையறிந்தும் - நாயகனின் 
நல்லடிய ராகி நலம் பெறவே அஞ்சுகிறீர் 
தொல்லுலக மாந்தீர் துவண்டு . 

360 
ஒன்றாய் இரண்டாக்கி யோர்மூன்றாய் நான்காக 
நன்றாக்கி வைத்தான் நபிமாரைக் - கண்டறிய 
வேதமதைக் காட்டி விளக்கினாய் மாந்தற்காய் 
நீத முடை யோனை நினை . 

361 
அன்றிருந்தோர் ஒற்றுமையாய் அன்பாக என்றுமே 
நன்றினிது வாழ்ந்து நலந்துய்த்தார் - இன் றுளரோ 
மேலோர்கீ ழோரென்றே விந்தை பலபேசித் 
தூளாகி விட்டார் துடித்து . 

362 
எத்தொழிலைச் செய்தாலும் எண்ணிச்செய் நாயகனை 
அத்தொழிலில் நல்ல அருந்துணையாய் - உத்தமனும் 
நின்றுபல வெற்றி நிலைக்க அருளுவதால் 
என்றுமவன் நாமம் இனிது . 

363 
வம்பிழுக்க வீணாய் வளங்கெடுவாய் நாயனிடம் 
வம்பிழுக்க என்றும் வளராதே - தம்பியே 
நன்னிதி ஓதுகின்றேன் நன்றுணர்ந்தே எக்காலும் 
உண்ணீர்மை கொண்டுயரு வாய் . 

364 
பேரை முகம்மதெனப் பெற்றியுடன் வைத்துவிட்டால் 
தேறி விடுவதில்லை தெய்வமிடம்- பேரைப்போல் 
நாட்டமுடன் நம்மிறையை நாடிடவே நல்லபலன் 
ஏற்றமுடன் கிட்டு மிணங்கு . 

365 


111 


366 


சிங்கார மானவனைச் செய்கையிலே மேலவனை 
மங்காது நாளும் மனத்திருத்த -- பொங்காள 
மாகடலிற் சென்றாலும் மாண்புடனே வந்து துணை 
ஆகுநல மாங்கருளு வான் . 
தன்பொருளை உண்ணத் தனக்குமிக நல்லபலன் 
தன்பொருளைப் பூட்டத் தனக்கதிலே - என்னபலன் 
நல்லறத்துக் கீந்தால் நலமுடனே மிக்க பலன் 
வல்லவனு மீவான் வளம் . 


367 


அச்சமுட னிங்கே யளவறிந்து அன்னமிட 
நிச்சயமாய் காப்பான் நிமலனவன் - பச்சமுடன் 
நல்லறங்கள் நல்லவர்கள் நன்றினிது செய்துவர 
உள்ளகுறை தீர்ப்பான் உவந்து . 

368 
ஆளறிந்து பேச அழகுடனே ஆறறிவைக் 
காலறிந்து தந்தான் கடவுளுமே - ஆளறிவைக் 
கண்டாங் குறவாடக் காலத்தே நல்லபலன் 
நன்றிங் கினிதளிப்பான் நாடு . 

369 
உண்டவுடன் நல்லிறையை உன்னிப்பாய் எண்ணுவயேல் 
கண்டவுடன் யீவான் கனிப்பொருளை - உண்டவனைத் 
தான்மறக்கத் தீதே தனக்குணர ஓதுகின்றேன் 
நீமறவா தேபணிந்து நில் . 

370 


தொண்டுக் கிலக்கணமாய் தூயபணி நீயியற்று 
கண்டபடி சுற்றல் களிப்பில்லை - கொண்டுபெருஞ் 
சேவை புரிந்திடுவாய் செம்மலென வேயுலகம் 
நாவை நலமாக்கும் நம்பு . 

371 
காமத்தால் வாடாதே கற்புக் கழகல்ல 
காமத்தால் கெட்டோர் கணக்கிலராம் - காமமே 
தீமை பெருக்குந் திருவழிக்கும் ஆதலினால் 
காமக் கனல் தவிற்பாய் காண் . 

372 
உத்தமனாய் நீயிருந்தால் ஊரெல்லாம் போற்றி செய்யும் 
உத்தமனாய் வாழ உறுதிகொள்வாய் --சித்தம் 
உயர உயரும் உனது புகழ் என்றும் 
அயரா தருநெறியைக் கொள் . 

373 


112 


நல்லறிவு நல்லகுணம் நல்லசெயல் நல்லநெறி 
கள்ளவளத் தார்க்கேது கண்டிடுவாய் - நல்லவனே 
வஞ்சமில்லார்க் கீதுவரும் மற்றவர்க்கிங் கேதுவரும் 
தஞ்சமடை நன்னெறியைச் சார்ந்து . 

374 
பக்திவரும் ஞானநெறி பற்ற நின்றால் மேலான 
சக்திவரும் இந்தச் சகமதிலே - பக்தியிலார்க் 
கென்னவரும் தீய இடும்பைவருங் கேடுவரும் 
உண்மையிது கண்டிங் குணர் . 

375 
புத்தியுடன் ஓதிவரப் பூதலத்தில் நல்லறிவு 
மெத்தப் பெருகிவரும் விந்தையதாய் - புத்தியுடன் 
ஆராய்ந் தினிதோத அத்தனையும் நன்மனதில் 
சீராகச் சேருஞ் செறிந்து . 

376 
பக்தியிலா தன்மனையைப் பாராம லேயோடிப் 
புத்தியுடன் நல்லிறைவன் பொற்பதத்தை - இத்தரையில் 
அண்டி இருந்தால் அவன் துணையே வாழ்வினுக்கு 
கண்டபெரும் நற்றுணையாங் காண் . 

37 ? 
நல்லா ரிடத்திலறி நன்மைபெறக் கல்விதனைப் 
புல்லா ரிடத்திலிதைப் பேசாதே - வல்லானே 
போதிக்க வல்லோன் புவிபோற்றும் நல்லாசான் 
வாதிக்க நேரமில்லை வா . 

378 
நஞ்சை உளத்திருத்தி நட்பினர்போல் நம்மிடத்தில் 
வஞ்சமுட னே பழகும் மாண்பிலரைத் - தஞ்சமென 
எண்ணாதே தீதாம் இனிதான நட்பறிந்து 
புன்னகையோ டாடல் புகழ் . 

379 
நல்லபாம் பன்ன நயவஞ்ச முள்ளவர்கள் 
சொல்லம்பு கொண்டே சுடுவார்கள் - கள்ளமிலார் 
தம்மனதின் தன்மை தனையறிந்து நாயகனும் 
வெம்மைதடுத் தாள்வான் விரைந்து , 

380 
நல்லோ ருடன்கூடி நாடு நகர் சுற்றிவர 
உள்ள துணையாம் உணரப்பா- புல்லருடன் 
சேர்ந்தால் துயர்வருமே சேராதே பாவமெல்லாம் 
ஊர்ந்தே பெருகி விடும் ஓர் . 

381 


113 


கண்டாலே நண்பர் கடந்திட்டால் வம்பரவர் 
உண்டாலே நண்பரென உள்ளுவார் - நன்றாக 
வேண்டி யறிந்து விளக்கமுறு மேலோர் பால் 
ஈண்டிக் கனிந்தறங்கள் எண் . 

382 
கட்டையிலே போகுங் கருத்தை யறிந்திருந்தும் 
நிட்டையைவிட் டேனோ நெறிகெட்டீர்- வெட்டையிலே 
மங்கித் திரிந்து மதிகெட்டு வம்பினராய்ப் 
பங்கப் படுவதுவோர் பார் . 

383 
தற்காப்புக் காகத் தலையாய் அரண்மனையை 
மிக்க உறுதியுடன் மேலாக்கி பக்குவஞ்சேர் 
வீரத்தளபதியும் வீரரையும் ஒற்றரையும் 
சேரவமைத் தல்லரசின் சீர் . 

384 
மானமுடன் வாழ மதிப்புண்டிங் கெக்காலும் 
மானமில்லார்க் கென்ன மதிப்புண்டு - நீணிலத்தில் 
பொன்னார் நெறிபேணிப் பூமிதனில் வாழ்ந்துவர 
விண்ணோரும் போற்றுவராம் விள் . 

385 
அன்பின்றி இன்பம் அணுவளவு மில்லையறி 
அன்பிலே காதல் அரும்பிடுமே - அன்புயர 
வையகமே போற்றி வரவேற்கு மன்புமனம் 
உய்யக்கொண் டென்றும் உயர் . 

386 
புத்தி இருக்குதெனப் போற்றுகிறா ரிவ்வுலகில் 
புத்தியென்றா லன்பே புரியப்பா - இத்தரையில் 
எல்லாம் புலனாகும் ஏற்ற குணத்தாலே 
வல்லானில் அன்பே மதி . 

387 
எத்தொழிலைச் செய்தே இருந்தாலு மிவ்வுலகில் 
நத்தியுயர் அன்பால் நடந்துவர - உத்தமமாய் 
நல்லபலன் கூடிடுமே நாணயங்கள் சேர்ந்திடுமே 
உள்ள முயர்வமே யுணர் . 

388 


அன்பிருப்பி னிந்த அவனியர்கள் வந்துன்னைத் 
தன்பக்கம் ஈர்க்கத் தவமிருப்பர் - அன்பற்றால் 
யாரும் மதியாரே ஆண்டவனுந் தான்மதியான் 
பாரும் வெறுக்கும் படி . 

8 


389 


114 


390 


ஒற்றுமையாய் வாழ உயர்ந்தவழி அன்புவழி 
ஒற்றுமையே என்றும் உயர்ந்ததுணை - பற்றுதலாய் 
சாதிப் பரிவின்றிச் சன்மார்க்கம் போற்றிவர 
நாதம் ஒளியெழுப்பும் நம்பு . 
கோபம் நெருப்பாகிக் கொன்றுவிடு மன்பதனை 
கோபம் கடுகளவுங் கொள்ளாதே - கோபமதால் 
கொற்றவனும் வீர்வான் குணத்தை இனிதறிந்து 
நற்றிறமாய் வாழ்வாய் நனி . 


391 


392 


சண்டைக் செவர்வரினும் சாந்தமுட னே பேசச் 
சண்டைக்கு வந்தோன் சமரசமாய் - அண்டிவந்து 
ஒற்றுமையாய் வாழ்வான் உலக நிலையறிந்து 
பற்றுதலாய் வாழப் பணி , 
வம்பு தொடர்ந்து வகைகெட்டுப் போகுவது 
தெம்பில்லார் செய்கை தெரியப்பா அன்புடனே 
பேசிப் பெருமைதனைப் பேணி நடந்தென்றும் 
வாசி பெறுவாய் மகிழ்ந்து . 


393 


வாய்ச்சண்டை பொல்லாத மாகொலைக்கு வித்திடுமால் 
வாய்ச்சண்டை தன்னை வளராதே - வாய்ச்சண்டை 
சொல்லின் பொருள் விளங்காத் தூர்த்தநிலை யால்வருமால் 
சொல்லும் முறையறிந்து சொல் . 

394 
கோடிப் பொருள் கொடுத்துக் கூவி நிலம் பெற்றாலும் 
பேடியென வாழாதே பெட்பில் பீடுடனே 
நெஞ்சுயர்த்தி நின்றென்றும் நேர்மை தனைவளர்க்கப் 
பஞ்சமதி லும்பணி செயவாய் . 

395 
மந்திரங்கள் கற்று மடமைவழி செல்லாதே 
தந்திரத்தால் ஏழைபொருள் தட்டாதே - அந்தரத்தில் 
நின்று தவிக்கும் நிலக்கென்றும் போகாதே 
நன்று சொன்னேன் கண்டு நட . 

396 


அஞ்ஞானப் பேயுலகை ஆட்டிப் படைப்பதனால் 
மெஞ்ஞானம் தேடும் விழைவின்றிப் - பொய்ஞ்ஞானம் 
போற்றிப் புகழ்ந்து புவிமக்கள் வாழுகிறார் 
மாற்றிவிட நாளும் மதி . 

397 


115 


முட்டறுத்த ஞானம் முழுதுந் தெரிந்துவிடப் 
பற்றறுந்து போகும் பரநிலயும் கிட்டவந்து 
போற்றிப் பணிந்துளக்குப் பொன்றா இசை நலனும் 
வீட்டின் கதியுந் தரும் . 

398 
ஆறிரண்டும் ஒன்பதென ஆண்டவனே சொன்னாலும் 
ஊரிலுள்ளோர் ஒப்புவரோ ஒப்பாரே - பாரினிலே 
தீநெறியை நன்மையெனச் செப்புமவர் செப்பலினை 
வீணென நீ நம்பு விரைந்து . 

399 
நல்லறிவோ டென்றும் நலம்வளர்க்கத் தீமையிலை 
தெள்ளுதமி ழோதச் சினமில்லை - விள்ளரிய 
தொண்டுபல செய்யத் துயரில்லை இல்லையே 
விண்டவரைக் கண்டால் வினை . 

400 
நல்லதையும் கெட்டதையும் நாடி நலம்புரிந்து 
அல்லலறுத் தானந்த மெய்திடுவாய் -உள்ளபடி 
நன்றியற்ற வேயிந்த நானிலத்தில் நாம்பிறந்தோம் 
கண்டறிதல் நண்மைக் கரண் . 
நல்லறிவு மிக்கோர்க்கு நாளும் துயரில்லை 
அல்லறிவோர்க் கெட் பொழுதும் அல்லலுண்டு - நல்லறிவோர் 
தாங்கண்ட மெய்யறிவில் தானட ட்பார் புல்லறிவோர் 
பாங்கொன்றுந் தேரார் படித்து . 
யார்குடியில் வந்தாலும் எந்நிலையில் வாழ்ந்தாலும் 
பேர் பெறுவார் நல்லறிவு பெற்றவர்கள் சீர் நிறைந்த 
மன்னர் குடிப்பிறந்த போதினிலும் மாமூடன் 
சொன்னதையார் கேட்பார் சுவைத்து . 

403 


401 


402 


404 


புத்தியுள்ள நெஞ்சம் பரத்தை இனிதடையும் 
சித்தியுள்ள மேலோர் சிறப்படைவார் - எத்ததியும் 
மேன்மைக் குயர்வுண்டு பேலோர்க் கிசையுண்டு 
தீமைக் கருத்துணர்வாய் தேர்ந்து . 
சிற்றெறும்பு பல்காலும் சென்றூக் கற்றேயும் 
பற்றுடனே எப்பணியும் பண்ணிவர வெற்றியது 
கூடும் இதுவுண்மை கூடாதே எந்நலமும் 
பீடறியா மேதியனர்க் கு . 


405 


116 


406 


407 


அஞ்சி நெறி நடக்க ஆண்டவனும் அன்புகொண்டு 
கெஞ்சி நலந்தருவான் கேட்பீரே- வஞ்சகத்தால் 
தீய நெறியில் திரிவார் தமக்கிறைவன் 
மாய விருந்தருள்வான் மற்று . 
கஞ்சிக் கலைந்து கடும்பசியில் நொந்தாலும் 
விஞ்சையரும் போற்றும் விமலனை - நெஞ்சுருகிப் 
போற்றிப் பணிமின் புவியீர் அதுகொடுமை 
மாற்றும் மருந்தாகும் மற்று . 
இந்த வுடம்பொரு நாள் இற்றுவிழும் மண்மீதில் 
சொந்தபந்த மெல்லாம் தொடராதே -விந்தையிலை 
சாவு வருமுன்னே தக்கவுயர் நல்லறங்கள் 
மேவுவது நன்மை விளம்பு . 
காரியங்கள் யாவும் கணக்குடனே ஆராய்ந்து 
வீரியமாய்ச் செய்தல் வினைக்கழகு - தேறியிதன் 
சூட்சமத்தைக் கண்டு தொடர்ந்து பணிபுரிந்தால் 
மாட்சிவந்து கூடும் மதி . 
மட்டற்ற நன்முயற்சி வையத் திகழ்வழிக்கும் 
ஒட்டி நடத்தல் உயர்வளிக்கும் -பற்றுடனே 
நட்பு முறைபேண நாளும் பலம் பெருகும் 
பெட்புடனே வாழ்வாய் பெரிது . 


408 


409 


410 


நன்னிலத்தில் நல்விதையை நாட்டமுட னே தூவ 
திண்ணமதாய் நல்விளைவைச் தேர்த்திடலாம் - அந்நதுபோல் 
நல்லறிவால் நல் கிழவன் நற்கிழத்தி யோடுறைய 
நல்லறிவுப் பிள்ளைபெற லாம் . 

411 
பிள்ளைகளைப் பெற்றுப் பெருமைபெற வேவளர்த்தல் 
நல்லதந்தை யார்க்கழகு நாடுங்கால் - உள்ளபடி 
தந்தைக் கழகு தனயன் நலமுயர்த்தல் 
எந்தமறைக் கூற்றும் இது . 

412 
மண்ணிற் பிறந்த மனிதரிற் கற்றோரே 
கண்ணுடைய ரென்னுங் கருத்தறிந்து -இன்னினிதே 
நல்ல கலை நுணுக்கம் நாடித் தினம்பயில்வீர் 
வெல்லும் வகையி . தாம் விள் . 

413 


117 


414 


ஓதி உணராக்கால் ஒன்றும் பயனில்லை 
ஓதி யறியார் உணர்வறியார் - ஆதலினால் 
ஓதுவீர் பன்னூலும் ஓதுவீர் பல்கலையும் 
ஓதுவீர் சாந்துணையும் ஓர்ந்து . 
கற்றறிந்த மேலோர் களறுவரோ சாதிமுறை 
கற்றறியா ரன்றோ களறுவார் - முற்றியமா 
மூடர் வகுத்த முறையன்றோ சாதிவகை 
நாடாதீர் இ ஃதை நனி . 


415 


எல்லா மறிந்தோமென் றிங்குசிலர் பேசுகிறார் 
எல்லா மறிந்தாலே எப்போதும் - தொல்லுலகில் 
வாய்திறந்து பேசாத மாஞானம் கூடிவிடும் 
ஆய்ந்திதனைக் கண்டிங் கறை . 

416 
மண்ணுலக ஞானம் மனத்தடக்க வல்லார்க்கு 
விண்ணுலகும் தன்னுலகாய் பேவிடுமே -எண்ணரிய 
சித்தி யடைந்தார்க்கே சேருமிந்த மெஞ்ஞானம் 
பக்தியுட னிஃதைப் பரப்பு . 

417 
எல்லா மறிந்த இணையற்ற ஞானியரின் 
நல்ல பெயர் மறந்த நாசத்தால் - பொல்லாத 
பஞ்சம் மிடிவறுமை பாரதனை வாட்டுதுகாண் 
நெஞ்சிருத்து ஞானியர் நா மம் . 

418 
குண்டலி ஞானம் குறிப்புடனே எய்தியவர் 
தொண்செய்ய வேண்டுவதோ தொல்லுலகில் - தொண்டவர் தம் 
கண்பட்ட தூரமெலாம் காணப் பரவிடுமால் 
விண்டவரின் குண்டலினி மேல் . 

419 
பத்தினிமை பேணும் பதமுணர்ந்த மங்கையரை 
இத்தரையிற் சேனிசெய எண்ணாதே - பத்தினிமார் 
சொல்லுக் கடங்குவாரே சொர்க்கத்து தேவரெனில் 
விள்ளர் தே பத்தினி மேன்மை 

420 


ஏழையரின் பிள்ளையெலா மிவ்வுலகில் அஞ்சியழுங் 
கோழையென வாமோ குறித்திடுவீர் - ஞாலமிசை 
தொட்டபலன் விட்டபல னாலே அறிவடையும் 
திட்டமறி ஞானத் திசை , 


421 


118 


422 


கற்றறிந்த மேலோர் கணக்கறிய ஏழ்மை நிலை 
பெற்றவரே யாவார் பெரிதுணர்மின் - மற்றிவரால் 
மன்னவரும் அஞ்சி நடுங்கி வருந்தியரை 
உன்னிடுவீர் நன்றே உணர்ந்து . 
வந்தயிடம் நோக்கி மருளுதே நெஞ்சமது 
சிந்தனையை விட்டுத் திரியுதே - பந்துதனம் 
கண்நோக்கிச் சோருதே காலமெலாம் அந்தந்தோ 
என் நோக்கி வாழ்வேன் இனி . 
எல்லோரும் வல்ல விறை ஏற்றவுயர் மக்களெனச் 
சொல்லுதே வேதச் சுருதியெலாம் - கள்ள மின்றிப் 
பேதங் கருதிப் பெரும்போர் புரியாமல் 
சோதராய் வாழச் சுகம் . 


423 


424 


425 


நாணயாய் வாழுகின்ற நன்மைத் திருவுடையார் 
ஈனமடையாரே இரும்புவியில்-ஆணவமாய் 
நாணயத்தை விட்டால் நலிவடைந்து மாளுவரால் 
நாணயமே நன்மைக் கணி . 
நற்பெயரைக் கொண்டால் நலமுண்டு நானிலத்தில் 
நற்பெயரைக் கொன்றால் நலமில்லை- உற்பவித்த 
சீரார் பிறப்பிற் சிறந்த நிலை எய்தவெனில் 
பேராரர் பெருமை பெறு . 


426 


நல்லோன் இவனெனவே நாட்டோர் புகழுவண்ணம் 
வல்லோனாய் வாழ வகைதேடு- தொல்லை தரும் 
மூடனெனச் சொல்லும் முறைக்கிலக்காய் வாழாதே 
பீடகன்று போகும் பெரிது . 

127 
வல்லமைகள் பேசி வரன்முடைகெட் டோடாமல் 
நல்லவனாய் வாழ நலமுண்டே -உள்ளவரை 
ஆதிநி யோர்ந்திங் கறமும் பொருள் நலமும் 
ஏதுமின்றிச் சேர்ப்பாய் இனிது . 

428 


பக்திநெறி நிற்கப் பல நன்மை கூடிவரும் 
பக்திநெறி மாறப் பலதீங்கே - யித்தரையிற் 
சூழ்ந்தே உனை வருத்தும் தொல்லை அகலவெனில் 
ஆழ்ந்தே இறைவணக்கஞ் செய் . 


429 


119 


430 


431 


432 


433 


நத்திப் பெரியோர் நலமான சொற்கேட்டு 
இத்தரையில் வாழ இசையுண்டு -பித்த -ரைப்போல் 
கட்டுக் கடங்காது கற்றோர் உரை மறந்தால் 
குட்டுப்பட்டாழ்வாய் குழி . 
காவியொடு தாடி கமலண்டலங்கள் கொண்டுசிலர் 
பாவனைகள் பண்ணுகிறார் பக்குவிபோல் - நாவியவர் 
சொல்லுஞ் செயலும் துரிசார் மனமுமென 
விள்ளுமுறை கண்டு விலக்கு . 
தோற்றப் பொலிவுகண்டு தொழுது பணிந்திடினும் 
நோற்ற நோன் பில்லாதார் நொய்மையரே - ஏற்றமது 
உள்ளம் புறமும் துறந்தார் உறுவதல்லால் 
கள்ளமுளார்க் கில்லை கணி . 
நல்லவரும் அல்லவரும் நானிலத்தில் ஒப்படித்தாய் 
மெல்லத் தெரிவார் விருப்புடனே -உள்ளியறிந் 
தின்றே கயவரையே ஓடவிட்டு நல்லோரை 
நன்றே மதித்து நட . 
அன்றே உலகைப் படைத்தானேர் ஆண்டவனும் 
இன்றே அவனின் இயல்பறிந்து- நன்றாக 
வாழும் வகையறிய மானிலத்தில் தீமை நிலை 
நாளும் பரக்குமென நாடு . 
பெற்ற உடம்பின் பெரும்பயனைத் தேராமல் 
வெற்றுடலத் தோடு விழிக்கிறீர் - முற்றாக 
மக்கட் பணி செயலே மாண்புடைய நற்பிறப்பின் 
தக்க கடமையென் றெண் . 
புத்தியுள்ளார் பெற்ற புகழ்விளங்க நாணாளும் 
சக்தி மிகப் பெருகும் தானறிவீர் புத்தியிலார் 
பெற்றபுகழ் சின்னாளிற் பேதுற்று வீழ்ந்திடுமே 
உற்றறிய நன்றாம் உணர் . 
ஓதி யறியாமல் உண்மை நிலை காணாமல் 
நீதி யறியாமல் நித்தமுமே -வாது பல 
பேசி உளறுகிறாய் பேச்சாளி போலிங்கு 
தோசித் தனமிதனைத் தூர் . 


க 


434 


435 


436 


437 


120 


நாலைந்து புத்தகங்கள் நாடிப் படித்தவுடன் 
வாளைந்து டையார் போல் வாளாட்டி - நாலைந்து 
பேரை அருகிருத்தப் பேசாத பேச்செல்லாம் 
நூறைந்தாய் பேசுவார் நோக்கு . 

438 
இல்லாளுந் தானும் இணைந்தொன்றாய் வாழ்ந்துவர 
உள்ளதெலாம் நன்மை உணரப்பா -இல்லெனிலோ 
நல்லறமும் நல்லொழுங்கும் நாட்டமுடன் நீயடைதல் 
எள்ளளவு மில்லை இயம்பு . 

439 
காலத்தில் இல்லறவின் பங்கள் களித்துப்பின் 
ஞாலத்தில் ஞான நலன் தேடல் - சீலத்தில் 
சேர்த்துப்பேரின்பங்கள் சேர்க்கும் இதையறிந்து 
நோத்து நடக்க நினை . 

440 


441 


442 


எந்நாளும் சிற்றின்பத் துள்ளே இனிதிருந்து 
பொன்னான வாழ்வைப்புண் ணாக்காதே - எந்நாளும் 
சிற்றின்ப வாழ்வைச் சிறிதாக்கப் பேரின்பம் 
பெற்றிடவே தான் முயலல் பெட்பு . 
தன்பேர் நிலைத்திருக்கத் தக்க பணிபுரியும் 
தன்வாழ் வினிக்கத் தகுதியுள்ள - நன்மனையும் 
நல்லறிவார் பிள்ளைகளும் வேண்டும் நலங்கண்டு 
சொல்லறிவார் போற்றுநெறி செல் . 
வெள்ளை மனத்துடனே வேண்டிப் பணிவார்க்குத் 
தொல்லை யற்று சுகம்வருமே - நல்லிறைவன் 
சொல்லரிய நல்லருளின் சொர்க்க நிலையறிய 
விள்ளரிய மேன்மை விளம்பு . 
நானிலத்திற் காசுபணம் நாடித் திரட்டுகிறீர் 
மேனிலத்தில் வாழ விரும்புகிறீர்- சூனியத்தைக் 
கொண்டு திரிகின்ற கோதகலா மானிடரே 
என்று திருந்திடுவீர் நீர் . 
முன்னோர் தவமாண்பால் மோன நிலை கண்டார்கள் 
பின்னோர் அதை எண்ணிப் பாராமல் - எந்நாளும் 
கூத்து திரைப்படத்திற் கோடுகிறார் திண்டாடி 
சீர்த்தநெறி இல்லையெனச் செப்பு . 


10 


443 


444 


445 


121 


ஆதி நபிமாரும் அந்நர்பின் வந்தவரும் 
சோதிநெறி காணத் துடித்துடனே- மேதினியில் 
நல்ல தவமுயற்சி நாடிப் புரிந்தாரே 
புல்லரிதைப் போற்றுவரோ .ேசு . 

446 
தவத்தால் உலகம் தழைக்குஞ் சிறந்து 
தவத்தால் அவர்கள் தவிக்கும் - தவத்தால் 
மிக்கோரைத் தேடியவர் மேல்பிடித்துக் கால்பிடித்து 
தக்கோனாய் வாழுமுறை சார் . 

447 
நபியாம் முகம்மதுவும் நானிலத்தில் ஹீரா 
குவியா மலைநோன்பைக் கொண்டார் - நபிமாரே 
இச்சகத்தில் மேன்மைபல எய்தினரே நற்றவத்தால் 
அச்சமின்றி நீ ஏற்க ஆய் . 

448 
அக்காலம் வாழ்ந்தார் அறிவு நிறை ஞானியர்கள் 
இக்கால முண்டே இனிதறிமின் - பிற்காலம் 
உண்டென் றுரைக்க வழியில்லை ஒருக்கால் 
கண்டபடி சுற்று துல கம் . 

449 
அந்தரங்கள் சுற்றி அலைந்தாலும் மண்ணுலகத் 
தந்தரத்தில் நிற்றல் தகுதியாம் - மந்தரத்தில் 
நின்று குதித்தார் நிலைகெட்டுச் சாவதல்லால் 
சென்றுலவ லுண்டோவிண் செப்பு . 

450 
போக்கிரியாய் வாழ்ந்து புரைபெருக்கி நிற்பதனால் 
சீக்கிரத்தில் வாழ்வுகெடும் தேரப்பா - நோக்கிநெறி 
பற்றிப் பிடித்து பதமுணர்ந்து வாழ்வதனால் 
வெற்றிமிகு மென்றே விரும்பு . 

451 
நண்பரெனச் சொல்லி நலமில் வழிகாட்டும் 
துன்பர் தொடர்பைத் துரத்திவிடு - நண்பரெனில் 
வாழ வழிகாட்டும் வாகு மிகுந்திருக்கும் 
ஆழ வறியிதனை ஆய்ந்து . 

452 
போக்கிரிக்கு நீ வழங்கும் பொன்னும் பொருளெல்லாம் 
பேய்க்கு வழங்கும் பெருந்தனமாம் - ஆக்கமறிந் 
தின்றே இறைபணிக்கிங் கேற்றவுயர் சான்றோர்க்கும் 
நன்றே வழங்கி மகிழ் . 

453 


122 


கற்றுயர்ந்த மேலோர் கனிபணிசெய் நற்றொண்டர் 
நற்றவங்கள் மேவுமுயர் ஞானவள்ளல் - முற்றுயர்ந்த 
இந்நவரைப் போற்றா திருக்கின்றார் செத்தபின்பு 
நன்னயமாய் போற்றுவதென் நாடு . 

454 
நாதர் முகம்மதையும் நானிலத்து மாமூடர் 
பேதமைகள் சொல்லிப் பரிகசித்தார் - நாதர்மொழி 
மானிலத்து மக்கள் தமை வாழ்விக்கும் போற்றறியா 
வீணிலத்தார் தங்கொடுமை வீழ்த்து . 

455 
சிக்கென நல் லோர் மொழியைச் சேர்த்துப் பிடித்துயர்தல் 
பக்குவம் பெற்றார் செய்யும் பான்மையதாம் - மக்களுக் 
கென்ன புரியும் எதற்கெடுத்தா லுந்தீது 
பின்னமின்றிச் செய்வார் பெரிது . 

456 
இன்பத்தின் எல்லை எதுவென் பறியாமல் 
துன்பத்தில் வீழ்ந்து துடிக்கின்றார் --கண்ணிமைதான் 
மூடித் திறக்குமுன்னே மூச்சறுந்து போகுநிலை 
நாடித் தெரிவாய் நனி . 

457 
வல்ல இறையை மனத்தெண்ணி வாழ்வார்க்குத் 
தொல்லவருமோ தொடர்ந்துரைக்க - இல்லை இல்லை 
மேன்மைவருங் கேண்மைவரும் மேலான ஞானவரும் 
தீமையிலா வீடுவருந் தேர் . 

458 
சிங்காரப் பேரருளே செம்மையுள மாதவனே 
மங்களஞ்சேர் தங்க மணமலரே - எங்களைத் 
நன்முறையிற் காத்து நலமருள நீமறந்தால் 
சென்மங் கடைத்தேறு மோ ? 

459 


அண்டி நெருக்க அரவணைத்து இன்பூட்டும் 
விண்டுரைக்க வொண்ணா விளங்கொளியே - கண்டபடி 
சுற்றித் திரிந்து சுகமழியும் எங்களை நீ 
பற்றி நெறி நடக்கப் பண் . 

460 
ஒன்றை நினை நாளும் ஓர்மைகொள் எப்போதும் 
நன்றை மறவாதே நானிலத்தில்- என்றென்றும் 
இன்பமாய் வாழ இதுவழியாம் அல்லாக்கால் 
துன்பநிலை மாறும் தொடர்ந்து . 

461 


123 


நம்பினோர் என்றும் நலங்கெட்ட தில்லையடா 
நம்பிவாழ் என்றும் நலமுண்டு - வம்பினோர் 
பக்க மிருத்தற் பலமில்லை பார்புகழும் 
தக்கவரால் நல்லிறைதாள் சார் . 


462 


463 


புன் மொழிகள் பேசப் புகழில்லை எந்நாளும் 
நன்மொழிகள் பேச நலமாகும் - முன்னதாய்ச் 
சிந்தித் தெரையும் நீ சீர்படுத்திப் பேசிவரச் 
சுந்தரஞ்சேர் மேன்மைதொடரும் . 
வார்த்தை நலத்தின் மகிமை தெரிந்துரைக்க 
நேர்த்தி பெரும் நிலைக்குமே வார்த்தையிற் 
புண்படுத்தும் நோக்கம் புரையோடி நிற்குமேல் 
கண்கெடுத்துப் பார்த்த கதை . 
ஆதியின் நற்புகழை அன்றாடம் பேசிடுவாய் 
நீதி நெறியின் நிலையுரைட்பாய்- தீது 
கடியும் மொழிபுகல்வாய் கண்டார் புகழ்ந்து 
படிமிசை போற்றிசெய் வார் . 


464 


465 


466 


467 


வல்லவனை நன்கு வணங்கித் தினம்வேண்ட 
உள்ளபலன் கூடும் உறுதியாய் - எல்லோரும் 
வேண்டுவீர் வேண்டி விளங்கிவாழ் வுற்றிடுவீர் 
தூண்டும் விளக்காய்ச் சுடர்ந்து . 
பஞ்சாயம் பேசிப் பல தடியின் வாழ்வழிப்பீர் 
எஞ்சாது தீமை இயற்றுவீர் - கொஞ்சமும் 
நன்னோக்க மில்லா நலங்கெடுக்கும் பாவிகளே 
பின்னோக்கி வாழ்வீர் பெரிது . 
ஏழைக்கு மிக்க இடும்பை உருவாக்கும் 
நாளைக்கடத்தா தினிதீவீர் வேளை 
தவறிப்பின் செய்யும் தருமம் சிறக்கா 
கவறின்றிச் செய்யறத்தைக் கண்டு . 
கட்டு மனப்பேயை காலங் கடத்தாமல் 
கிட்டும் பல நன்மை கீர்த்தியாய் - சட்டி 
எடுத்தலைய நேர்ந்தாலும் என்றும் மறவா 
தடுத்தடுக்கு உள்ளெழும் ஆசை . 


468 


469 


124 


470 


எத்தீமை வந்தாலும் ஈசனடி வேண்டிவிட 
அத்தீமை ஓடி அகன்றுவிடும் - முத்தி 
முதல்வரும் மற்ற முனிவரும் சொற்ற 
இதமான நன்நெறியீது 
சோற்றாலே இந்தச் சடலமது தான் திரண்டு 
தோற்றப் பொலிவாய்த் திடமாச்சு - காற்றதுதான் 
ஓடி வெளிச்செல்ல ஒன்றுக்கு மாகாமல் 
காடகன்று வீழ்உடம்பை காண் . 

471 
பொய்ச்சாட்சி சொல்வார் புழுவாய் பிறப்பெடுப்பார் 
மெய்ச்சாட்சி சொல்வார் விளங்கறிவார் - செய்தவஞ்செய் 
ஞானியராய் வந்து நலமார் பிறப்பெடுப்பார் 
பேணியதைக் கண்டே பிடி . 

472 
இந்தச் சடலம் இனியதென் றெண்ணாமல் 
நொந்தழுகிப் போகும் நிலையறித்து - சந்ததமும் 
ஏற்றபணி செய்தே இசைகள் பெருக்கிடுவீர் 
தோற்றப் பயனிதுவா கும் . 

473 
புண்ணியங்கள் தேடப் புகழுண்டா மென்றறிந்து 
புண்ணியங்கள் செய்வீர் புரிந்துணர்வாய் - கண்ணியத்தை 
நன்மனத்தி லெண்ணி நமது கடன் நாமியற்றல் 
கன்மவினை தீர்க்குங் கடிது . 

474 
பற்றிப் பிடித்திறைவன் பாதம் பணிந்துவர 
உற்றதுணை யாவான் உறுதியாய் - இற்றரையில் 
தூலமுடன் வாழத் துணையாகி எவ்விடமும் 
காலமெலாம் நற்றுணையா வான் . 

475 
நல்லவரைப் போன்று நடித்துவரும் புல்லர் செயல் 
நல்லா ரறிந்திடுவார் நாடுங்கால் -அல்லாவும் 
வேடம் புனைந்து நல மேன்மை கெடுப்பவரை 
மூட நரகிருத்து வான் . 

476 


கள்ள மனத்துக் கயவர் தமக் குலகில் 
நல்லருளை நீக்கி நடப்பித்தே - உள்ளளவும் 
வாழ்வைக் கெடுத்துதீ மாறாத துன்பளித்துப் 
பாழ்நரகு தள்ளுமிறை பார் . 


477 


125 


அற்பர்க் குடன்பட்டே ஆணவங்கள் செய்யாமல் 
பொற்புடையா ரோடிருந்து புண்ணியஞ்செய் - எப்போதும் 
முற்றக் கனிந்த கனியுண்ப தேயறிவோம் 
மற்றறிவோ காயுண்ப தெண் . 

478 
கும்மிருட்டுச் சின்ன விளக்காற் குமிந்துகெடும் 
செம்மனத்தார் முன் சிறியோர் சேர்ந்தழிவர் -உண்மையிது 
நல்லோர் ஒருவர் உளரேல் அவரால் தீ 
வல்லார் திருந்தலுண்டு மண் . 

479 
நல்ல செயல்செய்ய நாட்டமிலா மானிடர்கள் 
கள்ளச் செயல் கடிதியற்றி - தொல்லை பல 
சேர்த்துக் களித்துத் திரிகின்றார் சின்னாளில் 
ஆர்த்துவரும் துன்ப மவர்க்கு . 

480 
காசைப் பெருக்கக் கனதனங்கள் மிக்கியற்றி 
ஆசைகொண்டு மக்கள் அலைகின்றார் -மாசையெலாம் 
நின்றெனவே நம்பி நலங்கெடுவர் செய்கையைப்போல் 
ஒன்றும் உலகி லிலை . 

481 


482 


483 


உள்ள வரைக்கும் உலகில் கலைபயின்று 
தெள்ளத் தெளிந்திருத்தல் செப்பமாம் - அல்லாத 
செய்கை எதுவும் சிறப்பில்லை கல்வியே 
தெய்வ நிலையருளும் தேர் . 
அடியாரை நிந்தனை செய் தன்பற்றி யோட்டத் 
தடியாலே நாளைத் தலைவன் - பிடித்துன்னைத் 
துன்புறுத்தி வாட்டித் துயரப் பெருங்கடலில் 
அன்பின்றித் தள்ளிமிதிப் பான் . 
முயற்சியுடன் செய்ய முழுவெற்றி உண்டு 
முயற்சி தளர்ந்தால் முடங்கும் - உயற்சி பின்னார்க் 
கண்டிடவே மாட்டாய் அளவறிந்தே என்றைக்கும் 
நன்று முன்றுபணி நாடு . 
குணங்குடிக்க நன்றே குவலயத்தில் என்றும் 
குணங்குடியான் மண்டென்று கூறு - தினந்தினமும் 
நன்நூலை ஓதி நமதிறையை வேண்டிவர 
எந்நாளும் உண்டு நல னெண் . 


484 


485 


126 


துன்மார்க்கந் தேடச் சகல நன்மை யுண்டாகும் 
துன்மார்க்கத் தேடத் துயருண்டாம் - நன்மார்க்கம் 
வேண்டியிறை வேண்டிவர மேலாம் பதம் பெறலாம் 
ஈண்டிதனைக் கண்டு இயற்று . 


486 


மூன்றுலக மாக்கிட்ட மன்னவா நானுன்னை 
வேண்டுகிறே னென்றும் வெறுக்காமல் - வேண்டுமுயர் 
ஞானமதை ஈந்து நலமாக இவ்வுலகில் 
மோன நிலை எய்த வருள் . 

487 
இன்சொல் உரைக்கும் இதமான நல்லோரை 
வன்சொல்லால் வாட்ட நினையாதே வன்சொல் தான் 
வேலி னும் வாளினும் மிக்கக் கொடுமையதாம் 
சாலவிதை நீயறிந்து கொள் , 

488 
நற்குணத்து நல்லோர்கள் நாணாளும் தீதகற்றி 
நற்குணங்கள் மேவ நலஞ்செய்வார் - சற்குணங்கள் 
இல்லாதார் நன்மை கெடுத் தென்றும் பிறர் தமக்குச் 
சொல்லரிய தீதியற்று வார் . 

489 


மெஞ்ஞானங் கண்ட விளங்கறிவார் மாதவர்கள் 
அஞ்ஞானம் வீழ்ந்திங் கழிகுவரோ -மெஞ்ஞானச் 
சான்றோர் உலகெங்குஞ் சுற்றிடினும் சால்பதனில் 
ஈண்டு தவறுவரோ சொல் . 

490 
நல்லதொண்டு செய்பவார்க்கு நல்லோர் துணையுண்டு 
அல்லது முண்டிங்கே யானாலும் எள்ளளவும் 
சேர்ந்து மயங்காமல் சுத்தமாய்த் தொண்டு செய் 
மாந்தர் மதிப்பார் கதி . 

491 
கண்ணீர் விடு நிலையுங் கண்டிப்பாய் உண்டாகும் 
மண்ணில் பொதுநலஞ்சார் மாண்பருக்கு - எண்ணியே 
துன்பத்தைக் கண்டு துவண்டு மயங்காமல் 
இன்பமுடன் தொண்டுசெய எண் . 

492 
தூதர் முகம்மதுவும் தொண்செய்து வாழ்ந்தனரே 
மாதர் பலபேரும் மாண்டனரே- நீதமுடன் 
நற்றொண்டு செய்ய நலமாகும் ஆதலினால் 
நற்றொண்டு செய்ய நட 

493 


127 


494 


495 


496 


மார்க்கமுறை ஓதி மனிதரென வாழ்விக்கத் 
தூக்க நிலை மாறித் தொடர்ச்சியாய் -ஆக்கமுடன் 
எந்நேரம் எவ்விடத்தும் ஏற்றமுடன் யாவருக்கும் 
நன் மார்க்கம் ஓதல் நலம் . 
நல்லோர் திருவுறவும் நல்லாசான் பேரன்பும் 
உள்ளோர்க்குத் துன்பில்லை ஓதியறி- எல்லோரும் 
இன்பற் றினிதிருக்க ஏற்றம் அறிந்தொழுகல் 
அன்றிவேறொன்று மிலை . 
வாயினிக்கப் பேசிடுவார் வஞ்சகங்கள் செய்து பணம் 
நாயெனவே தானலைந்து நாடிடுவார் - பேயனையார் 
பெற்றவுயர் செல்வம் பெருக்கம் சிறிதளவும் 
உற்ற துயர் நீங்கா துயர் . 
தக்க படையின்றேல் தன்னாடு மாய்ந்து விடும் 
தக்கபடை உண்டானால் தான் வெல்லும் -மிக்கோன் 
இருந்து படை நடத்த எக்காலும் நன்மை 
பரக்க வரும் அஃதே பணி . 
வேலி நிலமிருந்தும் வேற்றார்கை பார்த்துண்ணல் 
போலிகளின் செய்கை புரிந்தறிமின் - மேழிப் 
பலனறியா மூதேவி பக்குவமே செய்யான் 
நிலனறிந்தான் நீள்புவிகாப் பான் . 
ஞான முள்வர்களும் நல்ல புலவர்களும் 
பேணி உரைத்தமொழி பேணிடுவீர் -வீணிலிதை 
ஞானமாய் எண்ணி இகழாதீர் பின்னுமையே 
காலமெல்லாங் குத்துங் கதித்து . 
மழைவாழி மண்வாழி மன்னுயிரும் வாழி 
கலைவாழி கற்றவரும் வாழி பிழையகற்றும் 
நாயகனும் வாழி நபிமாருந் தேவருடன் 
ஆயமறை வாழி அமைந்து . 


497 


498 


499 


500 


செந்துறை வெண்பா 1000 முற்றிற்று . 


சுபம் . 


